1 
ஆனந்த ருத்திரேசுவரர் 
பதிற்றுப்பத்தந்தாதி 


ப . ஏலவார்குழலி , 

சுவடிஇல்மாணவர் , 
சுவடி இயல் முதுகலைப் பட்டயத்திற்காக 
அளிக்கப் பெறும் சுவடிப் பதிப்பாய்வேடு. 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 

சென்னை - 600113 
மார்ச் 1992 


உ ... தி 


* என் 


1000sos 


2 


நாலகம் 


ஆகத் திகல்லர் ஆயம் 


. 


REFERENCE 


ஆனந்த ருத்திரேசுவரர் 
பதிற்றுப்பத்தந்தாதி 


ப , ஏலவார்குழலி , 

சுவடி இயல் மாணவர் . 
சுவடி இயல் முதுகலைப் பட்டயத்திற்காக 
அளிக்கப் பெறும் சுவடிப் பதிப்பாய்வேடு , 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , 

சென்னை - 600113 
மார்ச் 1992 


--- 


டாக்டர் ப . சுப்பிரமணியம் , எம் 

எம் . ஏ . 

ஏ . பு எச் . 4 . 


ப 


சுவடியியல் துறை 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை 600 113 . 


மேற்பார்வையாளர் சான்றிதழ் 


ப 


ஆனந்த ருத்திரேஸ்வரர் பதிற்றுப்பத்தந்தாதி என்னும் 
பொருளில் திருமதி . ப . ஏலவார்குழலி . எம் . ஏ . அவர்கள் செய் கள்ள 
இப்பதிப்பாய்வு உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் பட்ட மேற்படிப்புச் 
சான்றிதழுக்காக , இவரால் தன்னியல்பாகச் செய்யப்பட்டது . 

என்றும் , 
இந்த ஆய்வின் மீது இவருக்கு வேறு எந்தப் பட்டமும் அளிக்கவில்லை என்றும் 
சான்று அளிக்கிறேன் . 


زنز 


சென்னை : 600 113 


Igor Strani 


- 


* 


2 ( 2 ) 


நாள் : 18.2.192 . 


( மேற்பார்வையாளர் ) 


திருமதி ப . ஏலவார்குழலி , எம் . ஏ .. 


சுவடியியல் மாணவி . 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


சென்னை 


600 113 . 


ஆய்வாளர் உறுதிமொழி 


ஆனந்த ருத்திரேஸ்வரர் பதிற்றுப்பத்தந்தாதி என்றும் இந்நூல் 
சுவடியியல் பட்டயச் சான்றிதழுக்காகப் பதிப்பிக்கப்பட்டது . இப்பதிப்பாய் வேடு 
என்னுடைய சொந்த வற்சியால் உருவானது . இதற்கும் எந்த ஆராய்ச்சி 
பட்டத்திற்கும் இப்பதிப்பாய் வேடு அளிக்கப் பெறவில்லை என்று உறுதி 
அளிக்கிறேன் . 


சென்னை : 600113 


V. Comingo . 


நாள் : 


2. 192 . 


( ப . ஏலவார்குழலி ) . 


நன்றியுரை 


சுவடியியல் பயிற்சி வகுப்பல் என்னையும் ஒருவராகத் தேர்ந்தெடுத்து 
" ஆனந்த ருத்தரேஸ்வரர் பதிற்றுப் பத்தந்தாதி " என்னும் ஆய்வேட்டை 
அளிக்கும் முயற்சியில் ஈடுபடுத்து ஆதரவளித்த உலகத் தமிழாராய்ச்சி நிறுவன 
இயக்குநர் ( பொறுப்பு ) பெருந்தகை டாக்டர் அள்ளிதாமசு அவர்களுக்கு 
என் பணிவார்ந்த நன்றியைக் கூறிக் கொள்கிறேன் 


சுவடிகளைப் பாதுகாக்கவும் 


படியெ டுக்கவும் சுவடிகளைப் 


பதிப்பிப்பதன் மூலம் பெறப்படும் பயன்களையும் கருதி இக்கல்வி தொடங்கப் 


பட்டது . 


இக்கல்வியின் இறுதிக் கட்டமாக உள்ள தேர்வுடன் இதுவரை பதிப்பிக்கப் 
பெறாத ஒரு சுவடியைப் பதிப்புக்குக் கொண்டுவரல் என்ற முறைப்படி 
ஆனந்த ருத்திரேஸ்வரர் பதிற்றுப்பத்தந்தாதி என்ற நூலைப் பதிப்பிப்பதில் 
மிகவும் மகிழ்ச்சி யடைகிறேன் . 


எல்லா நிலைகளிலும் அக்கம் அளித்து வருகின்ற எமது ஆசாயர்களான 
முனைவர் ப . சுப்பிரமணியம் , முனைவர் டி . மகாலட்சுமி , முனைவர் ச . சசிவல்ல 

, டி . . சீ 

செலுத்திப் 
ஆகியோருக்கும் எனது உளமார்ந்த நன்றியைச் பெருமகிழ்ச்சியறுகிறேன் . 


க்கும் 


சுவடிதந்த படியெ டுத்க உதஷய சென்னை அரசினர் கீழ்த்திசை ஓலைச் 

ப் 
சுவடி நூ வகபாதுகாவலரு மற்றும் நூ லகத்தில் உதவிய அனைவருக்கும் நன்றி 
செலுத்தக் கடமைப்பட்டுள்ளேன் . 


களப்பணியின் போது எனக்குப் பேருதவி நல்கிய காஞ்சி 


சிவனடியார் திருக்கட்ட சைவ பெருந்தகைகள் திரு . ஏகாம்பர 


வாத்தியார் , திரு . அருணாசல முதலியார் , திரு . குமார் ஆகியோருக்கும் 


என் நன்றியைத் தொவித்துக் கொள்கிறேன் . 


ஆனந்த இந்த வால் உயர் ஆலய நந்த வனம் 

. 


சுருக்க குறியீட்டு விளக்கம் 


உரை . 


உரையாசியர் 


தொல் . 


தொல்காப்பியம் 


தொல் - பொருள் . 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் 


நூறீ 


தூற்பா 


ப . 


பக்கம் 


பக் . 


பக்கங்கள் 


பதி . 


பதிப்பாசிரியர் 


பா . எண் 


பாடல் ண் 


| 


பா . 


4 


முன்னுரை 


தமிழுலகில் இன்று வரை பதிப்பிக்கப்பட்ட நூல்கள் சில : பதிப்பிக்கப்பட 
வேண்டிய நூல்கள் பல . எந்தத் தமிழ் நூ லாயினும் அது வெளிவர வேண்டும் 
என்ற கொள்கையுடையவர்கள் நம் பதிப்பாசாயர்கள் .நூல்களைப் 
பதிப்பதே ஒருவகை ஆராய்ச்சியாகும் . யாமறிந்த வரை திருக்குறளுக்கு 
முதற்பதிப்பு , கி.பி. 1811 இல் அம்பல வானக் கரைாயரால் செய்யப்பட்ட 
போதே , இவ்வாராய்ச்சி தொடங்கிவிட்டது எனலாம் . அதனையடுத்துத் 
தொடர்ந்து பல இலக்கிய , இலக்கண நூல்கள் பதிப்பிக்கப்பட்டன . 


சென்னைப் பல்கலைக் கழகத் தமிழ்த் துறை வெளியீடான தமிழாய்வின் 
முதல் தொகுதியிலருந்து அச்சில் வாரா அருந்தமிழ் நூல்கள் என்னும் 
தலைப்பில் அச்சில் வாராத நூல்கள் தொடர்ந்து அறிமுகப் படுத்தப்பட்டு 
வருகின்றன . இதைப் போன்றே டாக்டர் உ.வே. சாமிராதையர் நூல் 
நிலைய மும் திங்கள் தோறும் அச்சில் வராத நூல்களை ஒவ்வொன்றாக 


அறிமுகப் படுத்தி வருகிறது . 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தாராய் கி . பி . 1979 - இவ் 


முதன் முதலாகச் சுவடியியல் படிப்புத் தொடங்கப்பெற்றது . சுவடியியல் 
பயிற்சி பெறும் ஒவ்வொரு மானவ . மாவையரும் அச்சில் வாரா நூல்களுள் 
ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் திட்டத்தின் விளைவினால் 

1 ஆனந்த 
ருத்திரேஸ்வரர் பதிற்றுப்பத்தந்தாதி என்னும் இப்பதிப்பாய் வேடு 
உருவாக்கப்பட்டுள்ளது . இவ்வந்தாதி இலக்கியங்கள் இடைக்காலத்தில் 
இயற்றப்பட்ட சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றாக அமைகின்றது . 


8 


பதிப்புரை 


1 ஆலந்த ருத்திரேஸ்வரர் பதிற்றுப்பத்தந்தாதி என்றும் இந்நூல் 
கச்சியப்ப முனிவரால் இயற்றப்பட்டது . இது கீழ்த்திசை ர லகத்திலிருந்து 
படியெடுக்கப்பட்ட . மேலும் இதில் எண்பத்தொன்பது பாடல்கள் 
மட்டுமே காவப்படுகின்றன மீதமுள்ள 11 பாடல்கள் அழிந்து விட்டன . 


சுவடியின் அமைப்பு 


சுவடி நன்றாக உள்ளது . 14 செ.மீ. நீளமும் 2.5 செ.மீ. 


அகலமும் உடையது . 


எழுத்துக்கள் தெளிவாக உள்ளன . 


ஆனால் தவறுகள் 


காணப்படுகின்றன . 


மொத்தம் 89 பாடல்கள் உள்ளன . 


தமிழிலேயே 


எண்ணிடப்பட்டுள்ளன . 


சவடியில் நடுவில் ஆங்காங்கே உடைந்து காணப்படுகிறது . 


பழமையாவது . 


எண்கன் 


இல்லை . 


இச்சுவடிக்கென தனி எண்கள் ஏதும் அக்காலத்தில் கறப்படும் தமிழ் 
என்கள் அடிப்படையில் அமைந்துள்ளது . இந்த எங்கள் பாடல்களின் இறுதியில் 
இடம் பெற்றுள்ளன . 


எழுதப்பட்ட முறை 


குறில் நெடில் வேறுபாடு இல்லாமல் எழுதப்பெற்றுள்ளது . இரட்டை 
கொம்பு பயன்படுத்த வேண்டிய இடத்தில் ஒற்றைக் கொம்பு அமைந்தள்ளது . 
புள்ளிப் பெற்றுக் காணப்படுவதால் சிறிது பிற்காலத்திலேயே எழுதப்பெற்றுள்ளது 
ணலாம் . ல , ள வித்தியாசம் . ற . ர வித்தியாசம் இல்லாமல் எழுதப் 
பெற்றுள்ளது . 


3 


யாப்பமைதி 


சுவடி செய்யுள் நடையில் அமைந்துள்ளது . ஆனால் பாடல்கள் அசை . 
சீர் . அடி என்று பாத்து இல்லாமல் தொடர்ச்சியாக அமைந்துள்ளன . 
செய்யுள் அந்தாதி என்பதால் பாடலைப் பிரித்து எழுத வசதியாக இருந்தது . 
மேலும் அசை , சீர் , அடிகளைப் பாத்து எழுதியுள்ளேன் . பாடல்கள் 
நினைவில் கொள்ளத்தக்கவாறு அந்தாதி அடிப்படையில் அமைந்துள்ளது . 


நூற் தலைப்பு 


நான் எடுத்து கொண்ட தலைப்பு ஆனந்த ருத்தீரேஸ்வரர் 
பதிற்றுப்பத்தந்தாத என்னும் இந்நூல் பாடப்பெற்ற தலம் காஞ்சி 
மாநகரமாகும் . மேலும் தூ வின் கதாநாயகன் சிவபெருமானே பாட 

பாட ! 
பெற்றுள்ளது . மிகவும் பொருத்தமாக உள்ளது . அழகிய புராண 

1 

நரக 
செய்திகளைப் பொருத்தி அழைத்துள்ள விதம் போற்றத்தக்க உள்ளது 
இவ்வாறாக பல விதத்திலும் சிறந்து விளங்கும் இந்நூல் என்னை ஆய்விற்கு 
உட்படுத்தியது என்னைப் பொருத்த மட்டில் இந்துவில் 11 பாடல்கள் 
இல்லாத குறையைத் தவிர வேறு குறை இல்லை என்லாம் . 


இச் சுவடி : சீலம் மட 

டுடே 
இருந்தது என் முயற்சி யாள் பாடுல் எ 

எதி 
சேக்கப் பட்டுள்ளது . 


4 


சிற்றிலக்கிய வளர்ச்சி 


தமிழில் அமைந்த இலக்கிய வகைகள் பலவாக வரிந்து வளர்ச்சி 
பெற்றுள்ளன . பாவகையாலும் எண்ணிக்கை அமைப்பாகம் பொருண்மை 
நிலையாலும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வகையில் ஒன்றிலிருந்து 
ஒன்றாகக் கிளைத்து எண்ணிக்கை வகையில் மிகுதியாக இலக்கிய வகைகள் 


பெற்றுள்ளன . 


தொல்காப்பிய கால இலக்கிய வகைகள் காலந்தோறும் தேவைக்கும் 
கலஞனன் கற்பனைக்கும் ஏற்பத் தோன்றும் இயல்புடைய இலக்கியங்களை 


எந்த இலக்கணச் சட்டமும் கட்டுப்படுத்த இயலாது . எனவேதான் 
இலக்கயம் கட்டதற்கேற்ப இலக்ககம் இயம்புதல் என்ற நெறி எழுந்துள்ளது . 


தொல்காப்பியப் பொருளதிகாரத்தில் அகப்பொருளும் புறப்பொருளும் 


என இரு வகைப் பொருளிலக்கணப் பகுதிகள் உணர்த்தப்படுகின்றன . 


பிற்காலத்தில் 


அகப்பொருண்மை புறப்பொருன்மை ஆகியவற்றை விருத்தம் பெருக்கியும் 
கறும் வகையில் தவித்தன. இலக்கன் நூல்கள் எழுந்துள்ளன . அகப்பொருள் 
இலக்கத்தை விரிக்கக் கூறும் வகையில் எழுந்த நாற்கவிராச நம்பயின் 
அகப்பொரும் புறப்பொருள் இலக்கணத்தை விறக்கக்கறும் வகையில் ஐயனாதை 
னாரான் புறப்பொருள் வெண்பா மாலையும் வாந்தெழுந்த பிற்கால இலக்கண 
நூல்களில் குறிப்படத்தக்கவை . 


தமிழில் அமைந்த இலக்கிய வகைகளில் பல , இவ்லைக்கண நூல்களில் 
கூறப்பம் வீத்துகளைக் கொண்டே வளர்ச்சி பெற்றுள்ளன . புறப் பொருண்மையில் 


திவை தழுவியும் துறை தழுவயும் அகப்பொருண்மையில் திவை தழுவியம் துறை 


தழுவியும் வளர்ந்த இலக்கிய வகைகள் இங்கு ஆராயப்பட்டுள்ளன . 


5 


புறத்திணை இலக்கியங்கள் 


வெட்சி முதலாக எழுவகைப் புறத்தினைகளைத் தொல்காப்பியர் 
சுறுவர் . பன்னிருபடலம் , புறப்பொருள் வெண்பா மாலை ஆகிய புறப்பொருள் 
இலக்கண நூல்கள் தொல்காப்பியர் அடக்கிக் கறிய சிலவற்றை விருத்சம் , 


தொல்காப்பியர் சுறாத புதிய தினைவகைகளைக் சுட்டியும் புறத்திணைகளைப் 


பன்னிரண்டு எனக் கூறு சிற்றன . 


வெட்சித்திணைப் பொருண்மையை விளக்கி வருவதாக வீர வெட்சிமாலை 
என்னும் இலக்கிய வகையும் , கரந்தைத் தினைச் செய்திகளைக் கருவாகக் 
கொண்டு வெற்றிக் கரந்தை மஞ்சா ண்ணம் இலக்கிய வகையும் எழுந்தன . 
வஞ்சித் திணைப் பொருக்மையைக் கருவாகக் கொண்டு வளர்ந்த இலக்கிய 


வகை போக்கொடி வஞ்சி என்பது 1 எதிருன்றல் கார்சி என்ற பொருண்மையை 


விளக்கம் நிலையில் காஞ்சித் திவைப் பற்றிய இலக்கிய மாகக் காஞ்சிமாலை ! 


எழுந்தள்ளது . 


புறத்துறை இலக்கியங்கள் 


புறத்திணைக்குக்குரிய இறைகளைக் கருவாகக் கொண்டு எழுந்த இலக்சிய 


வகைகள் பல பாட்டியல் நூல்களில் எழுந்தள்ளன . 


பாடான் தினைக்குரிய 


காலம் கண்னிய ஓம்படை என்பதைக் கருவாசக் கொண்டு சாதக ! என்லும் 
இலக்கிய வகையும் குழவி மருங்கனம் அழவதாகும் என்பதைக் கருவாகக் 
கொண்டு பிள்ளைத் தமிழ் என்னும் இலக்கிய வகையும் வளர்ச்சிப் பெற்றுள்ளன . 


தும்பைத்திணையில் வரும்களறெறிந்து எதிர்ந்தோர் பாடு களிற்றொடு 
பட்ட வேந்தனை அட்ட வேந்தன் வானோர் ஆடும் அமலை என்ற த ற களம் 
வாகைத் திணையில் வரும் முன்றோக்ஞரவை , பின்றேர்க் குரவை என்ற ஒறகளும் 
பரனி என்னும் இலக்கிய வகை வளர்ச்சிக்குப் பாடு பொருளாக அமைந் தள்ளன . 

. 


6 


F 


சம்பைத் திணையில் வரும் தான நிலை ன்னும் புறத்துறை தானை 


மாலை என்னும் பெயருடைய இலக்கிய வகையின் வளர்ச்சிக்குக் காரணமாக 


உள்ளது . 


வஞ்சித் திணையின் துறைகளில் ஒன்றாக வரும் வயல்கள் எய்திய 
பெருமை என்னும் துறை வரலாற்று வஞ்சி என்னும் இலக்கிய வகையில் வளர்ச்சிக்கு 


முலமாக உள்ளது 


உகரொடு தோற்றமும் உறத்தென மொழிப் எனவரும் பாடால் 

ரொடு 
தனைத் துறையைக் கருவாகக் கொண்டு வளர்ச்சி பெற்றதே உலா இலக்கியம் . 
அதுபோல் சுத்தரும் பாவரும் ... சொன்ன பக்கம் என்ற பாடான் 
தினைத் ஜறைப் பகுதியே ஆற்றுப்படை என்னும் இலக்கிய வகையை வளர்த்தது . 


இங்ஙனம் புறப்பொருள் இலக்கண நூல்களில் காணப்படும் 
புறத்திவைகளையும் புறத்துறை களையும் கருவாகக் கொண்டு மூப்பா இலக்கிய 


வகைகள் வளர்ச்சியுற்றன என்பதைப் பாட்டியல் நூல்களில் அறின்றோம் . 


அகத்துறை இலக்கியங்கள் 


அகத்துறைகளாக சிகப்பொருள் இலக்கண நூல்களில் சுறப்பெறு வன 


எற்றையும் கருவாகக் கொண்டு பல இலக்கிய வகைகள் எழுந்துள்ளன . 


1 கனவும் உாத்தால் அவ்விடத்தான என வரும் பொருளியல் நூ போப் 


பொருண்மையும் பாங்கனொடு கழறல் என்னும் அகப்பொருள் துறையும் இனைந்த 


நிலையில் அவராக மாலை என்னும் இலக்கிய உருப்பெற்று வளர்ந்தது . 


சனவுக் 


காலத்துக்கு உரியதாகத் தொல்காப்பியர் கூறும் நன்னயம் உரைத்தல் என்றும் 
துறைப்பொருண்மையைக் கருவாகக் கொண்டு வளர்ந்த இலக்கியம் புகழ்ச்சிமாலை 


ண்னும் பெயருடைய * . 


7 


தொல்காப்பியர் குறிப்படும் வெயில் என்பதைக் கருப்பொருளாகக் 
கொண்டு வேயில் 

வேயில் மாலை என்னும் இலக்கிய வகை எழுந்து வளர்ந்தது . 


மகான் கற்புடைமைச் சிறப்பை விளக்கும் அகப் பொருண்மையைக் 
கருவாகக் கொண்டு எழுந்து வளர்ந்தது மங்கல வள்ளை என்னும் இலக்கிய 
வகை . தலைவன் தலைவியிடத்தும் , தலைவி தலைவனிடத்தும் து தவிடும் 


அகப் பொருண்மை பற்றிய செய்திகளை அகத்திணையில் களவயல் ஆகிய வற்றில் 


கானலாம் . 


இவற்றைக் கொண்டு * து என்னும் இலக்கிய வகை ழுந்து 


வார்ந்தது . 


ங்ஙனம் அகத்திணை . அகத்துறைகள் , அகப்பொருல்மைகள் ஆசிய வற்றைக் 
கொண்டு எழுந்து வளந்தனவாகப் பத்தொன்பது இலக்கிய வகைகளைப் 


பாட்டியல் நூல்கள் கூறு இன்றன . 


அந்தாதி இலக்கணம் 


செய்யருக்காய வனப்பு எட்டவள் விருந்து என்பதும் ஒன்று . 

" விருந்தே தானம்புவது அளந்த யாப்பின் யேற்றே ! 
என்ற தொல்காப்பியச் சூத்திரத்தால் விளக்கப்பட்டுள்ளது . 

புவது அளத்தல் 
என்பதற்கு உரை எழுதிய பேராசிரியர் . 


புதுவது அளந்தபன் மேற்றென்னை யெலியில் 


புதிதாகத் தாம் வேண்டிய வற்றாற் பல செய்யுளும் 


தொடர்ந்து வரச் செய்லாம் அது முத்தொள்ளாயிரம் 


பொய்கையார் முதலாயினோர் செய்த அந்தாதிச் 


செய்யுருமென உணரக் கலம்பகம் முதலாயாவும் 


என்று கூறு கின்றார் . 


8 


| 


அந்தாதி என்னும் இவ்விலக்கிய மரபு பற்றி , கி.பி. 9 ஆம் நூற்றாண்டில் 
தோன்றிய இலக்கணம் ஆசிரியர்கள் பால் வருமாறு இலக்கணம் கறு கின்றனர் 
" செய்யுளந்தாதி சொற்றொடர் நிலையோ 

தன்ஷய லங்காரம் 
அந்த முதலாத் தொடுப்ப தந்தாதி ஈ 


அசையிதும் சீரனும் அடிதொறும் இறுதியை 
முத்தா இசைப்பல் அஃதந்தாதித் தொடையே " 
பத்தாதி நூ வந்தம் பல சந்த மாலையாம் 
ஒத்தாய வெண்பா ஒருநூ று 

ஒத்தசீர் 
அந்தாதி யாகும் . கலித்ைைறயும் அவ்வகையோ-5 , . 


வந்தால் அதன் பேர் அலை 


11 


காரிகை 


- 


எனவே அந்தாதி என்றால் நூலின் ஒவ்வொரு பாடலிலும் உள்ளே இறுதி 


எழுத்து , . 

அசை . சொல் . சர் . அடி இவற்றுள் ஒன்று அதற்கு அடுத்த பாடலின் 
\ இறுதியும் , முதற்பாடலில் முதலும் ஒன்றாக இணைய ,ம்படி மண்டலத்து மாலை 
போல் தொடுத்து முடிப்பது அந்தாதி எனப்படும் . இதனைச் சொற்றொடர் நிலை 
என்று சுறுவர் . ஒரு செய்யுஸ்வேயே ஓர் அடியின் இறுதி மற்ற அடிக்கு முதலாக 
அமையும்படி தொகுப்பதும் உண்டு . அஃது அந்தாதித் தொடை என்று சுறப்படும் . 
ஒரு பாட்டிமுள்ளேயே அந்தாதித் தொடை அமைந்த தனி அந்தாதிப் பாடல்களம் 


முப்பது உடனெடுத்த மூங்கிலிவை மேலே , 


மூங்கிலிலை மேலே தூங்கும் பனிநீரே 
என்பது அத்தகைய தனி அந்தாதிப் பாட்டு . 


அந்தாதி அந்தத்தை ஆதியாக உடையது . 


வேற்றுமைத் தொகை புறத்துப் 


பரந்த அன்மொழித்தொகை . * அந்த ஆதி என்று பாக்க வடமொழித் 
தொடராதலன் அந்தாதி எனத் தீர்க்க சந்தியாக புனர்ந்தது என விளக்கம் சுறுவர் . 


7 


எனவே முன்னன்ற செய்யுளின் ஈற்றடியில் மூத்தோ அசையோ சீரோ , 
அடியோ அடுத்த வரும் . செய்யவில் முதலாக வரும் அடியில் முதலாக வரும் 
அடியில் முதலாக மண்டலத்து முடியப்பெறு கின்ற அழகுடைய இலக்கிய மே அந்தாதி 


இலக்கியமாகும் . 


இச் சிற்றிலக்கியம் பல்வேறு ச * ங்களையும் கொண்டு , பல்வேறு 


பாக்களையும் அடிப்படையாகக் கொன்டு வருகின்றது எனலாம் . 


அச்சீர் 


ஆசிய விருத்தம் , கலி விருத்தம் , கொச்சகக் கலிப்பா , மசர் ஆசிரிய 


வருத்தம் , கலிநிலைத் துறை . எண்சீர் ஆசிரிய விருத்தம் முதலான இன்றம் பிற 


செய்யுள் நிலைகளைக் கொண்டும் அந்தாதி இலக்கியங்கள் படைக்கப்படுகின்றன . 


அந்தாதிப் பகுப்பு 


வெண்பா அந்தாதி . கலித்துறை அந்தாதி ஒரு வகை ஓசைக்குப் 
பத்தாகப் பத்துவகை திசையில் பலவகை விருத்தங்களாலும் பாடப்படும் பதிற்றுப் 
பத்தந்தாதி வண்ணமும் கலைவைப்பும் தவறாமல் பதினாறு கலை வைப்பும் ஒரே 
பாடலில் அமைத்து அப்படி முப்பது பாடல் அந்தாதியாக இயற்றும் ஓயந்தாதி 
அவ்வாறே முப்பத்திரங்க கலைவைப்பும் ஒரே பாடலில் அமைத்து முப்பது பாடல் 
அந்தாதியாக , கலியந்தாதி அடிதோரம் முச்சீர் படக்காக வரும் . மக அந்தாதி 
தாபு அந்தாதி , உதட்டோடு உதடு படாமல் பாடக் கூடிய நிரோட்டாய மக 
அந்தாது என்றிவ்வாறு பல்வகையாலம் அந்தாதிகள் வாவு பெற்றுப் பல்வேறு 


அந்தாதி வகையினவாகப் பிறந்துள்ளன . 


இலக்கியச் சிறப்பு 


நம் தமிழ் மொழிக்குச் சிறப்புருவமும் , சீர் திறமும் தந்து இலக்கியம் 
யாக்கப்புகுந்த இலக்கிய கர்த்தாக்கள் காலத்திற்கு ஏற்பத் தம் கற்பனை 
எழுச்சிக்கேற்ப , தம் எண்கருத்தைக் கூறிச் செல்கின்றனர் . அந்த நிலையில் , 


10 


வெண்பா . விருத்திப்பா போன்ற சில பாவகைகளையே கொண்டு போலக்கியங்கள் 


யாத்த பெரும்புலவர்கள் பலரைத் தமிழ் உலகல் காக்கின்றோம் . 

" வெண்பாவிற் புகழேந்தி பரவிக்கோர் 

செயங்கொண்டான் விருத்தமெனும் 
போவிற் இயருகம்பன் கோவையுலா 

அந்தாதிக்கு ஒட்டக் சுத்தன் 
கல்பாய கலம்பத்திற் கிரட்டையர்கள் 


வசைபாடக் காளமேகம் 


பன்பாக உயர்ந்தம் படிக்காச 


லாதெருவர் பகரொலாதே " 


என்ற பாவுன் மூலம் மேற்கண்ட காலத்து தெளிவு பெறும் . 


அந்தாதி விலக்கியங்களுள் பல்வேறு சமயங்கவும் இடம் பெறுகின்றன 


வெனிழம் சைவமும் வைணவ முமே அவற்ரள் தலலது க்கி நிற்கிறேன . 


தமிழர் மாண்பு என்ற நிலையில் சைவம் ஏனைய சமயத்தை விடச்சிறிது 
மேம்பட்டு நிற்கும்போது . சைவ சமயக் கருத்துச் சிறப்பும் . வழிபாட்டுச் 


சிறப்பும் பழமையம் இவை போன்ற பிறவும் ஏனைச் சமயங்கட்கு வழிகாட்டும் 


தகைய வாக அலமவதை அறியலாம் . 


பிற அந்தாதி நூல்கள் 


திருக்கருவை அந்தாதி , திருச் செந்தில் நிரோட்டக யமக அந்தாதி , 


சரஸ்வதி அந்தாதி , திருவரங்கத்தந்தாதி . அங்காளம்மன் அந்தாதி , அச்சிறு 
பாக்கம் ஆட்சீஸ்வரர் பதிற்றுப்பத்தந்தாதி , அப்பாக்கிய தே சிகர் அந்தாதி , 
அருணகிரி அந்தாதி . அழகர் அந்தாதி , அற்புத திருவந்தாதி ஆரூர் மெயித் 
தேசிகர்மேல் பதிற்றுப்பத்தந்தாத , ஆவினன்குடி கத்தரந்தாதி , ஆளுடைய 
பின்ளையார் திரந்தந்தாதி , ஆதிவயஓர் லென்பா அந்தாதி , ஆவினன்குடி 
அந்தாதி , ஆறெழுத்தந்தாதி என்று இவ்வாறாக இருறு ற்று ஐம்பதக்கும் 


மேம்பட்ட உங்காதிகளைக் காவாம் . 


// 


இதில் நுநாற்பதுக்கும் மேற்பட்ட பதிற்றுப்பத்தந்தாதிகளைக் காண 


முடிகிறது . 


ஆனந்த ருத்திரேசர் பதிற்றுப்பத்தந்தாதி 


இந்த நூ லைக் கச்சி முனிவர் பாடியுள்ளார் . இவர் காஞ்சிபுரத்தில் 
உள்ள ஆனந்த ருத்திரேசர் மீது நிறைந்த பாடல்களைப் பாடியள்ளார் . கச்சியப்ப 
முனிவர் திருவாடுதுறையின் மகாவித்துவானாகச் சிறப்பு பெற்று வாழ்ந்தவர் . 


ஆனந்தி ருத்திரேசவரர் ஆலயம் இக்காலத்தை விட அக்காலத்தில் 
அதாவது கச்சியப்ப முனிவர் சிவஞான முனிவர் காலத்தில் மிகுந்த சிறப்புப் 
பெற்று விளங்கியிருந்ததைப்பாக்கள் வயிலாக அறிய முடிகிறது . 


இக்கோயிலில் உள்ள சனி பகவான் சன்னதி திருநெல்லாற்றில் 


அமைந்துள்ளது போன்று உள்ளதால் , இங்கு சனிப்பெயர்ச்சியன் போது அன்பர்கள் 


திரண்டு வந்து வழிபடுவர் . 


மாநகர சிறப்பு 


ந்தியாவிலேயே கோயில்கள் அதிகம் பெற்று சிறப்புற்று விளங்குவது 


தென்னிந்தியாவே ஆகும் . 


அதனுள்ளும் தொண்டை மந்ாடே சிறப்புற்று விளங்குகிறது . 


* மாதவம் செய்த தொன்டை நன்னாடு என்ற சேக்கிழார் வாக்கால் 


அறியலாம் . 

செங்கை அண்னா , திருவண்ணாமலை சம்புவராயர் , வடஆற்காடு அம்பேத்கார் 
தென்னாற்காடு ஆகிய மாவட்டங்களைக் கொண்டது தொண்டை நாடாகும் . இங்குச் 
சான்றோர்கள் மிகுதியாக இருந்தனர் என்பதனைத் தொண்டை நன்னாடு 
சான்றோருடைத்து என்லும் ஒளவையார் வாக்கால் அறிய முடிகிறது . 


உ 


புரான கருத்துக்கள் 


கச்சியப்ப முனிவர் பாடியருளிய நூலான ஆனந்த ருத்திரேஸ்வரர் 
பதிற்றுப்பத்தந்தாதி சிறந்த செம்மை வளத்துடன் பொலியன்றது . மேலும் 
இந்தூ வில் பல பாடல்கள் இறைவனின் திருவிளையாடல்களைக் கூறியள்ளார் . 


அதில் ஒன்று தாபராதிகள் என்று கூறப்படும் தாரகாட்சன் , 


கமலாட்சன் , வத்யுன்மாலி ஆவார் . 

நத்யுன்மாலி ஆவார் . இவர்கள் முறையே இரும்பு . 
பொன் . வெள்ளி கோட்டைகளில் வசித்தனர் . இவர்கள் சிறந்த சவ 


பக்தர்களாக விளங்கினர் . 


இவர்கள் தங்கள் கோட்டைகளுடன் அவர்கள் நினைத்த இடத்தில் 
இறங்குவர் . இவ்வாறு இறங்குவதால் அங்குள்ள உயிர்கள் அழிந்து போயின . 
இதனால் உயிரனங்கள் ஆண்டவனிடம் சென்று முறையிட்டன . வேண்டுகோளை 


. 


ஏற்ற சிவபெருமான் சிவபக்தர்களாக இருப்பவர்களை என்னால் அறிக்க 
முடியாது என்று சுறிவிட்டார் . பிறகு திருமாலும் பிரமனும் திரிபராதிகளைச் 


சிவபூசை நீக்கி திசைத்திருப்பினார் இதிலும் சுதன்மன் , சூசிலல் 


சபுத்தி 


என்ற வர் மட்டும் தொடர்ந்து சிவனை வழிப்பட்டனர் . 


பிறகு வாசுகியை நானாகவும் திருமாலை அம்பாகவும் சூரிய 
சந்திரர் களைச் சக்கரமாகவும் பெற்று வேதமாகிய நூல் இழக்க போருக்குச் 
சென்றார் . ஆனால் அவர்தம் சிரிப்பிலேயே திரிபுராதிகளை அழித்தார் .. 


அதில் தப்பிய மூவரில் இருவரைத் துவாரபாலகர்களாகவும் ஒருவர் பதகனங்களின் 


தலைவனாகவும் இருந்தனர் . 


13 


அன்றிய முப் புரம்பொடிப்ப தனிநகையா லென்பது முன் 


பறியாய் கொல்லோ 


வொன்றிய சீடரானந்த ருத்தரே சத்தமர்ந்த 


பொருவா கோல 


வென்றிவாச் சிலைவரையும் வீக்குற நாங் வாசுகியும் 

வினாசெ வம்பு 
மன்றல்கம y ளவணந்த மார்பனுமாக் கரந்தேந்தும் 


வயமை யென்னே 


மற்றொன்று சிவம் பெருமானில் பாதியாக விளங்கும் இறைவி 
தச்சதுக்கு மகனாகப் பிறந்து வளர்ந்தாள் . சிவபெருமானுக்கே உரிய வளாகிய 
அந்தத் தட்சாயணியை ச் சிவபெருமான் உரிய காலம் வந்ததும் 


கை லாசத்திற்கு அழைத்துச் சென்று விட்டார் . இதனால் 


) , 


தனக்குக் 


கூறாமாவே அழைத்துச் சென்று விட்டதை எண்ணி கோபமும் உலகை ஆளும் 


சிவபெருமான் தனது மருமகன் தானே என்ற கர்வமும் இதனால் தான் உலகில் 

என்ற . 
பொயவன் பேரவைமும் கொன்டான் . 
, 

இதனால் சுவனை மதிக்கவும் துதிக்கவும் 
தவறினால் , 


ஒருமுறை யாகம் செய்தபோது முதலில் சிவனக்குத் தர வேண்டிய 
மாயாதை தந்து அழைக்காமல் மற்ற தேவர்களையம் பிரம்மாவையும் 
விஉ ஓவனை அழைத்து யாகத்தை நடத்திக் கொண்டிருந்தான் . 


14 


இதனால் கோபம் அடைந்த இறைவனும் இறைவியும் தனது அம்சமாக 
வீரபத்திரனையம் . காளியையும் அனுப்பினர் . ஈசன் அம்சமாகிய 
வீரபத்திரன் தச்சன் தளையைக் கிள்ளி யாகத்தில் எறிந்தான் . மேலும் 
அங்குக் கூடியிருந்த தேவர்களையும் அடித்து நொறுக்கினான் . பிரம்மதும் 
திருமாலும் தப்பித்து ஓடினார் . வீரபத்திரனின் கோபத்தால் பற்களை 
இழந்தான் காயன் . இதனை வேழ்வயப் புரவித் தண்டோரவி 
பல்லு குத்தோயென் பாற் 11 என்ற வாகளால் குறிப்படுகிறார் . 


எல்லோரும் அறிந்த தாசிய சிவபெருமான் முடியைப் பாதித்தையும் 


காண பிரம்மனும் , திருமாலும் முயன்ற செய்தயைக் குறிப்பிட்டுள்ளார் . 


பிரம்மன் அன்வ உருவத்தைக் கொண்டு சிவபெருமான் முடியைக் காண 


மேலெழுந்தவாறு சென்றார் . திருமால் வராக உருவம் கொண்டு 
பாதத்தைக் காண பூமியைத் துளைத்துக் கொண்டு சென்றார் .. 


திருமால் தன்னால் கால டிய வில்லை என்ற உண்மையை வெளிப் 
படுத்தனார் . ஆகால் பிரம்மன் சிவபெருமான் டியில் இருந்து வந்த 
தாழம்பூவைத் தனக்காகப் பொய் கூறுமாறு செய்தான் . எனவே டியைப் 
பார்த்தாகத் தாழம்பு சாட்சி கறியது . இதனால் கோபமடைந்த சிவபெருமான் 


பொய் சாட்சி கூறிய தாழம்பூவை மடியில் அயை மாட்டேன் என்றும் 


தாடி 


தர்மன் நறுமணம் ஸ்க என்றும் பிரம்மனுக்கென்று தவியாகக் கோயிலோ 
வழிபாடோ பவுவதில் இல்லாமல் போகட்டும் என்று அவித்தார் . 


தாங்காது 
தாழம்பன் நறுமணம் நீங்குக என்று சபித்ததைத் தாக்கதை இறைவி . 
இறைவனிடம் பறையிட்டாள் . பிறகு தாழம்பஷன் நறுமணத்தை அதன் மடவக்கு 


உரித்தாக்கினார் என்பர் . 


15S 


கான்பது கருதி மாடிங் கமலனு 


நெடிது காலம் 


விண்பட முயன்றா ரென்றால் வினையிவேன் 


காண்பல் கொல்லோ 3 


14 


மற்றொன்று , தாருக வனத்தில் வசித்து வந்த முனிவர்கள் 
தெய்வம் எதுவும் இல்லை தாங்கள் செய்யும் நல்வனை தீஷனைகளே பலன்களாக 
அமைகின்றன என்று எண்ணினர் . மேலும் நல்வினை செய்தால் நன்மையும் 
தீவினை செய்தால் தீமையையும் அடைவர் என்று நம்பினர் . அரவே உன்மை 
என்றும் கூறி வந்தனர் . இதனைத் தவர்க்க வேண்டும் என்று பிரம்மனும் 


திருமாலும் சிவபெருமானிடம் வேண்டினர் . 


இதன் பொருட்டு சிவபெருமான் பச்சாண்டியாகவும் திருமாலை அழகிய 


பாற்றி 


மோகினியாக கேற்றி தாருகா வனம் சென்றனர் . 


மோகினி அவதாரம் கொண்ட திருமால் யாகம் செய்து கொண்டிருந்த 


முனிவர்களிடம் சென்றார் . முனிவர்கள் திருமாலின் அழகைக் கண்டு தன் செயல் 
களைக் கண்டு மயங்கி மோகினியாகிய திருமாலைப் பின்தொடர்ந்து சென்றனர் . 


பச்சாண்டியாகிய சிவபெருமான் முனிவர்களின் மனைவிகள் தங்கியிருக்கும் 


இடத்திற்குச் சென்று பிச்சையிடுமாறு கூறினார் . அவர் அழகைக் கண்டு முனிவர்களின் 
மனைவியர் பாத்திரத்தில் பிச்சையிடும் போது கை வளையல்கள் தளர்ந்து 


விழுந்தன என்பர் . 


lo 


பிறகு சுய நிலைமைக்குத் திரும்பிய முனவர்கள் மிகுந்த கோபம் 
அடைந்தனர் . பிறகு சிவபெருமானை அழிக்க மழவை அனுப்பினர். அதைக் 


கையில் ஏந்திக் கொண்டார் அர்வத்தைக் கழுத்தில் ஆபரணமாக அணிந்து 


கொண்டார் . 


புலியைத் தோலாகக் கிழித்து ஆடையாக அணிந்து 


கொண்டார் . பிறகு தோல்வியை அடைந்த தாருகாவன முனிவர்கள் 
தமக்குமே ஒரு சக்தி உள்ளது என்பதை உணர்ந்தனர் . பிறகு சிவபெருமான் 
மோகனியாகிய திருமாலை மணந்து தனது மனைவியாக்கிக் கொண்டார் என்பதனை 


புாறுக் கவிழ் முண்டகப் புதுமலர் 
பத்த வுந்தி யினானை 


ய ரவி ஒப்பொது மகளென வரவழைத் திருந்து 


வர்திருக் கோட்டி 


யூாய தன் மனை யாக்கிய வானந்த ருத்தி 


ரேசத் தன்னால் 


28 


இவ்வாறு பாடுகிறார் கச்சியப்ப முனிவர் 

தேவர்களும் , அசுரர்களும் பாற்கடலைக் கடைந்த போது 
வநாயகரை முதற்கண் வணங்காமல் கடைந்ததால் ஆலகால விசம் தோன்றியது . 
அந்த விசத்தைச் சிவபெருமான் உண்டு இறை வியால் தொண்டையில் நிறுத்தி 


விசத்தின் கருமையிலிருந்து தேவர்களைக் காபாற்றிய வன் என்பதை 


வெருவுவ தேன் வருவினைக்கு ய மைநெஞ்சே 


வேலைவிட மிடற்றடக்கி வின்னோர்கெல்லா 


51 


இவ்வாறு குறிப்பிடுகின்றார் . 


பரமலும் சிவபெருமானும் ஐந்து தலைகளையுடைய உடையவர்களாக 


இருந்தனர் . இதனால் பிரம்மனைச் சிவன் என்று வழிப்பட்டனர் . 
நிலைமையை மாற்றி வேண்டி வழிப்பட்டார்க் கருள் பிரம்மனின் ஒருதலை கள்ள 


ப 
) 


கையில் ஏந்தி கொண்டார் . மேலும் திருமால் வராக அவதாரம் பெற்று 
ஆணவத்துடன் இருந்தபோது சூலத்தினால் அழுத்த அவதாரத்தின்றும் 


நீக்கினார் . 


இதனை 


. 


கை 


அழுத்தினான் சூலத்தினேடு மாலரக்கெ யாந்தேற்றத் 


மலர்த்த விசிற் கிழவன் சென்ன 


-60 


என்ற தொடரால் அறியலாம் 


குருபகவானுடைய பன்னிரண்டு மகளைச் சந்திரன் திருமணம் செய்து 
கொண்டான் . ஆனால் அதில் ஒருவரை மட்டும் இருந்த அன்புடன் கவனித்தான் 
அதையறிந்த மற்றவர்கள் தனது தந்தையான குருபகவானிடம் சென்று 
முறையிட்டனர் . இதையறிந்த குருபகவான் சந்திராக்கு நாளுக்கு நாள் 
சேயூம் சாபத்தைக் கொடுத்தார் . அத்தகைய சந்திரறுக்கு அபயம் 


அளித்து . சிவபெருமான் சந்திரனைத் தனது முடியில் அணிந்து கொண்டார் . 


சிளம்புவ தென்றுள தேழை நெஞ்சே 


மெய் மமையிற் கோட்பு குருபிழைத்த 
விளம் பிறை வேலியின் மாலரக் கற்கின்னா 


ருடந்த வேகம் பவாணன் 


-79 


என்று வாகளால் எடுத்துரைக்கின்றார் . 


விரபத்திரனை அவதரித்துப் பின் தனது வியர்வை வடித்து கடலில் 
விட்டார் அவனே சலந்தரன் . இவன் பூவுலகை வாயாக மடித்து உறங்கினான் 
மேலும் திருமால் , பிரம்மன் முதலான உலகங்களை வென்று கைலாசம் சென்றால் . 
இதனை அறிந்த சிவபெருமான் வேதியனாக வேடம் பூண்டு சலந்தரன் வழியில் 
வந்தார் பிறகு " நீ கைலாசத்திற்குப் போகும் முன்பு நான் போடும் 
வட்டத்திற்குள் சென்று பின் செல்வாயாக " என்று கூறி ஒரு வட்டம் வரைந்து 


2 


சனிபகவான் 


8 


அதில் சலந்தரனைச் செல்ல செய்தார் . சலந்தரன் அவ்வட்டத்திற்குள் 
சென்ற பின் அது சக்கரமாக மாறி ஜலந்தரனை அழித்தது . அத்தகைய 
சக்கரத்தைத் திருமாலுக்கு அளித்த சிவபெருமான் . 


புவணலூர் தீவிழிக்குச் சலந்தானுடலம் 

போழ்ந்த திகாய ளித்தவர் 


என்று பாடுகிறார் . 


இவ்வாறாக , பல புராண செய்திகளைப் புகுத்தி அழகிய , 
மனியான பாடல்களை அருள செய் துள்ளார் கச்சியப்ப முனிவர் . 

திநாயகப் பெருபான் 


. 


19 


செங்கை அவ்வா . திருவண்ணாமலை சம்புவராயர் . வடஆற்பாடு 


அம்பேத்கார் தென் ஆற்காடு ஆகிய மாவட்டங்களைக் கொன்டது தொன்டை 


நாடாகும் . 


இங்குச் சான்றோர்கள் மிகுதியாக இருந்தனர் என்பதனைத் 


தொண்டை நன்னாடு சான்றோருடைத்தா என்னும் ஔவையார் வாக்கால் 


அறிய முடிகிறது . 


காஞ்சிபுரத்தின் சிறப்பு 


காஞ்சியம் திருத்தயும் தொண்டை நாட்டின் இரு கண்களாக விளங்கக் 


கடியப் பெருமை வாய்ந்த நகரங்களாக அமைந்தள்ளன . 


இதிலும் காஞ்சிபுரதம (தெற்கன் போற்றக்கூடிய பெருமை உடையது . 


1 உச்சிக்கு மிஞ்சின தெய்வ மில்லை 


கச்சிக்கு மிஞ்சின பதியயில்லை ! 


என்னும் பழமொழி இதனைத் தெளிவிக்கிறது . 


இக் காஞ்சி மாநகரம் பல்லவ , சோழ , பாண்டிய , விஜய நகர 

1 
மன்னர்களால் ஆட்சி செய்யப் பட்டுள்ளது . 


நாயன்மார்களால் தேவாரப் பாடல்பெற்ற சிவத்தலங்கள் 5 ஆகும் 
காஞ்சிபுரத்தில் உள்ள சிறப்புடை கோயில்களின் எண்ணிக்கை 82 ஆகும் . 


தொண்டை நாட்டில் 24 பாவுகள் இருத்தன . 


அவை ஒவ்வொன்றும் 


வில் 


கோட்டம் என்று அழைக்கப்பட்டன . அதில் ஒன்று 1 விலி ஆகும் . 
என்பதற்குக் கோட்டை என்று பொருள் அத்தகைய வற்கோட்டையில் காஞ்சி 
மா நகரம் அமைந்தள்ளது . 


1. வரலாற்று கருத்தரங்கு , நாகசாமி , இரா . , பதிப்பாசிரியர் 

. . 
( சென்னை தொல் . பொருள் ஆய்வுத்தறை 1917 , ப . 41 ) 


| 


காஞ்சியின் வில் பெருந்தொலைவிலருந்து கான்பவர்களுக்குத் தோகை 
மயில் போல இருந்தது என்பர் . நகரின் இருபுறமும் இருந்த கைள் மயிலின் 
இதுகுபோலவும் கோட்டமதிற் சுவர் மயிலின் வயிறு போலவும் கடல் போலும் 
கருநிறத்தையுடைய திருமாலின் அத்தியர் அதன் வாய் போலவும் தோற்றமளித்தன . 
ன்று பெருஞ்சித்தினார் கறுவார் . 


1 ஏரிரண்டும் சிறகா எயில் வயிறாக் 


காருடைய வீலி கழகாவா 


நீர்வண்ணன் 


அத்தியூர் வாயா அணிமயிலே போன்றதே 

பொற்றேரான் கச்சி பொலிவு ! " 
காஞ்சிபுரம் செங்கை அண்ணா மாவட்டத்தின் தலைநகரமாக 
விளங்குகிறது இதில் அத்தியர் என்பது சிறிய காஞ்சிபுரம் ஆகும் . 


வரலாற்று சிறப்பு 


காஞ்சிபுரம் மூர்த்தி , தலம் தீர்த்தம் . ஆகிய முச்சிறப்புகளையும் 
பெற்றுள்ளது . சி . மு . 150 - இவ் வாழ்ந்த வடமொழி இலக்கண உரையாசா 
யரான பதஞ்சல காலத்தில் காஞ்சிபுரம் புகழ் மிக்க நகரமாய் இருந்தள்ளது . 


க . ப . ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவனும் வடமொழி இலக்கியத்தில் 
சிறந்த கலிருதுமாகிய காஞ்சி காளிதாசன் . 


" பவெனப்படுவது பொறிலாழ் பவே " 


என்று தமிழர் கூறும் முறையிலே 


" புஉ பேசுசாதி புரு ேஉசு விஉ ஏவ 

நாரேசு ரம்பா நகரேசு காஞ்சி 
என்று காஞ்சியைச் சிறப்பத்தக் கறியுள்ளான் . இதனால் வடமொழி வானர் 
காஞ்சிக்க அக்காலத்திலேயே கொடுத்த உயர்வினை அறிய வாம் . 


இந்திய நாட்டின் தெய்வத்தன்மை வாய்ந்த நகரங்களின் வடமொழி 
வானன் வகுத்தவை ஏழ அவை அயோத்தி ( விட ) மதுரை , மாயா , ( அறத்துவார் ) 
தவாரகை காசி , காஞ்சி . அவந்தி என்பன . இவற்றுள் காசி , காஞ்சி , உவந்தி 
( போர்பந்தர் ) நீங்களாக மற்றைய நான்கு . புராணபுகழ் உடைய வையேயன்றி 
வரலாற்று புகழ் உடையவை அல்ல . 


இம் மூன்றதும்பும் கூட இப்பாகுபாடு ஏற்பட்ட காலத்தில் அவந்தி 
சிறிது புகழ் அடைந்திருக்கிறது . ஆனால் அவந்த வரலாற்றில் நிலைத்த 


புகழைப் பெறவில்லை . 


எனவே ஏழு நகரங்கால் மிகுந்த வரலாற்றுப் புகழ் 


உடையவை காஞ்சிபுரமும் , காசியூமே என்பர் . 


காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்கள் சிறிய நகரங்களைப் போன்றே 
அமைந் துள்ளன . அவை கலைக் கழகங்கள் , நிலையங்கள் ஆசிய வற்றின் 
இருப்பிடமாக விளங்கியுள்ளன . காசி என்றும் காஞ்சியைப் போல எந்த 
அரசுக்கும் தலை நகராய் இருந்ததில்லை . மேலும் காஞ்சி பிற்காலத்தில் 
கருநாடகப் போர்களில் ஆங்கிலேயர்களின் காவற் கோட்டையாக விளங்கியுள்ளது 


வற்றால் காசியிலும் காஞ்சியே வரலாற்றுச் சிறப்புடைய தெனலாம் . 


கி.ப. ஐந்தாம் நூற்றாண்டில் வந்த கதம்ப நாம்டு மன்னன் 
மயூரசன்மன் காஞ்சியிலிருந்து கபுகா என்ற கல்ளாயில் வடமொழி பயில 
வந்திருந்தான் . இக் கல்வாயில் அந்தனர்களே ஆசிரியர்களாக இருந்தனர் . 
சிங்கு அரசர் , அந்தணர் ஆகியோர்கள் க்கு மட்டுமே கல்வி கற்பிக்கப்பட்டது . 
என்பதனைக் காசாக்குடி , வேனர் பாளையம் கல்வெட்டுக்கள் விளக்குகின்றன . 
காஞ்சியிலுள்ள கயிலாசநாதர் கோவிலில் சில பகுதிகள் இக்கடிகைக்காகவே 
கட்டப்பட்டன . தருநாவுக்கரசர் " கல்வியில் கரையிலாத காஞ்சி மாநகரம் 
ன்று பாடியுள்ளதும் இங்கு கரத்தக்கதாகும் . 


2 ) 


Y 


காஞ்சிபுரத்தின் பெயர்க்காரணம் 


இந்த நகரம் சிவகாஞ்சி . உணுகாஞ்சி , புத்தகாஞ்சி , ஜைனகாஞ்சி 
என நாக்கு பரிவுகளாகப் பிரிக்கப்பட்டிருந்தர் . சிவகாஞ்சி என்பது பொய 
காஞ்சிபுரத்தைச் சார்ந்ததாகவும் , விட்டுவை காஞ்சி என்பது சிறிய 
காஞ்சிபுரத்தைச் சார்ந்ததாகவும் இன்று விளங்குகின்றன .. இவ்விரக்கம் காஞ்சி 
நகர எல்லைக்குட்பட்டுள்ளன . தற்காலத்தில் பௌத்த காஞ்சிக்குரிய இடத்தைக் 


குறிப்பதாகச் சுட்டிக்காட்ட இயலவில்லை . 


அப்பகுதி பொய காஞ்சி புரத்திலேயே 


அடங்கி விடுகிறது . 


காஞ்சியை அடுத்துள்ள திருப்பருத்திக்குன்றம் ஜைன காஞ்சியின் அடையாளமாக 


உள்ளது . 


அவ்விடத்தில் ஜைனர்களின் கோயில்கள் உள்ளது . 


அக் கோவிலைச் 


சுற்றி ஜைனர்களின் இல்லங்கள் இன்றும் உள்ளன . 


1 


காஞ்சிபுரம் புண்ணிய யாத்திரை மேற்கொள்பவர்களின் முக்கியத்தலமாக 


விளங்குகிறது . 


இஓ செங்கை -அய்னா மாவட்டத்தின் தலைநகராய் உள்ளன . 


காஞ்சிபுரத்திற்குக் காஞ்சி , காஞ்சீ . கச்சி . கச்சிபேடு என் 


பெயர்ககம் உள்ளன . இந்நகரினை முப்புவனசாரம் , காஞ்சி , தாமபீடம் , 
தபோமயம் , மும்மூர்த்த வாசம் . அண்டிர , புசம் , இலய சித்தி , பரமபுரம் 
வின்டுபுரம் , சிவபுரம் , சருவ சித்திரம் , கன்னிக்காப்பு என்ற பன்னிரு பெயர்களால் 
காஞ்சி புராணத்தில் கச்சியப்ப முனிவர் சட்டிக்காட்டியுள்ளார் . இந்நாளில் 
காஞ்சிபுரம் என்ற பெயரே அரசு ஆவனங்களில் காணப்படுகிறது . 


கச்சி என்பது காஞ்சிபுரத்தில் மருஉ ஆகும் . 


காஞ்சி என்பது 


கஞ்சி என வடமொழியில் திறந்து வழங்க பன்னர் , கஞ்சி என்பது கச்சி எனத் 


தரிந்தது என்பர் . 


22 


காஞ்சி என்பது மகளிர் இடையில் அணியும் மேகலையாம் . 


நிலமகள் 


இடையிலணியும் ஆபரணம் போல காஞ்சி இவ்வுலகில் அமைந்துள்ளதால் இப் 
பெயர் பெற்றதென்பர் . 


காஞ்சி என்னும் சொல்லுக்கு நிலையாமை என்று பொருளும் உண்டு . 


மக்கள் வீடுபேறு பெறுவதற்காகப் பல்வேறு நிலையாமைக் கருத்துகளைச் 


சொல்லும் வழக்கம் காஞ்சித் திணையாகும் . 


அவ்வாறு சொல்லும் சான்றோன்மை 


யோர் பலர் வாழ்ந்ததால் காஞ்சி என்ற பெயர் பெற்றதென்னர் . 


காஞ்சிபுரத்தை க - பிரமன் , இஞ்சித்தல் 


பசித்தல் , புரம் 


- நகரம் , 


எனப் பிறத்து நோக்கில் . பரமனால் பசிக்கப்பட்ட காஞ்சிபுரமாயிற்றென்பர் 


சிலர் . 


இவ்வர் விட்டுவைப் பசித்தமையால் வின்டுபுரம் என்றும் இங்குள்ள மக்களுக்கு 


கலியுகத்திலும் கலியால் துன்பம் நேரிடாதாகையால் கல்சித்து என்றும் 


வழங்கப்படுகிறது . 


ஊழிக்கால முடிவில் திருக்கடத்து இமமாகையால் இலய சித்து 

லய சித்து எனவும் 
உயானங்கருக்கு வரும் இடையூகங்களை அகற்றிச் சகல சித்திகளையும் வழங்குவதால் 
சகல சித்திரம் எனவும் பெயர் பெற்றது . 


உமையம்மையார் காஞ்சியில் மெய்த்தவம் செய்ததால் தபோமயம் 
எனவும் , காமாட்சி முப்பத்திரண்டு அறம் செய்து காத்தமையால் கன்னிக்காப்பு 
என்றும் பெயர் பெற்றது . 


சிவபரால் உமாதேவியின் வழிபாட்டை ஏற்றுக் கொண்டு காட்சி 
கொடுத்ததனால் சிவபுரம் என்று பெயர் பெற்றது . 


23 


காஞ்சி சக்தி பீடங்களில் முதலிடம் பெறுவதால் ஆதிபடம் எனவும் , 
புரம்மாயாகம் செய்ததனால் பிரம்மாபுரம் எனவும் பெயர் பெற்றது ண்பர் . 


காசி 


காஞ்சி என்ற மரம் காஞ்சிபுரத்தில் அகலமாயம் பரந்தும் காணப்படுகிறது . 


எனவே அதன் நிழல் கரியன் உதயமாகும் போதும் . மேற்கடலில் விழம் போதும் 
அதனடியிலேயே விழுந்து விடுகிறது . இம்மரத்தின் பெருமையால் காஞ்சிபுரம் 


தன்றிழல் பிரியாத காஞ்சி என் பெயர் பெற்றது . இதனைக் கச்சியப்பசி 
வாசாரியார் காஞ்சி மாநகருக்குத் தன் நிழல் பாயாத 1 என்ற அடை 
கொடுத்து கூறியுள்ளமையால் அறியலாம் . 


புரம் என்னும் சொல்லுக்கும் பார் என்பது பொருளாகிறது . 
காஞ்சி மரத்தையுடைய கர் காஞ்சிபுரம் ஆகிறது என்பது சிறப்புக்குரிய ஏம் , 
இயறைகையோடு இனைந்த பெயராகவும் விளங்குகிறது . மேற்கரியவாறு 


காஞ்சிக்குப் பல பெயர்கள் இருப்பினும் காஞ்சி என்ற மரம் இருந்த காரணத்தால் 


காஞ்சிபுரம் எனக் கறப்படுவதே மிகவும் பொருத்த முடையதாகிறது எனலாம் . 


ஆனந்த ருத்திரேசுவரர் எழில் கொஞ்சும் காஞ்சி மாநகரில் அமைந்ததே 
ஆனந்த ருத்திரேஸ்வரர் ஆலயம் . இவ்வாவய த்தில் கச்சியப்பமுனிவர் குறிப்படும் 
ஆனந்த விநாயகர் தட்சிணாமூர்த்தி , சன்னதி , முருகர் வள்ளி தெய்வானை 


அமர்ந்த சன்னதி , பைரவர் , சனிபகவான் ஆகியோர் சூழ்ந்த சோலைகள் 


அமைந்த கோயிலாக விளங்கு கிறது . 


கச்சியப்ப முனிவர் 


இவர் ஆனந்தி ருத்திரேஸ்வரர் பதிற்றுபத்திந்தாதி பாடியுள்ளார் . இவர் 
காலம் 18 - ம் நூற்றாண்டாகும் . இராட்டி கவு என்று எல்லோராலும் போற்றப் 


படும் கச்சியப்ப முனிவர் . திருவாடுதுறையில் மகா வித்தவானாகச் சிறப்பு 
பெற்றவர் . இவர் சிவஞான முனிவரைக் குருவாகக் கொன்டவர் . கச்சியப்ப 
முனிவான் மடம் காஞ்சிபுரத்தில் பிள்ளையார் பாளையத்தில் அமைந்துள்ளது 


24 


* * * * * 


உ.த.தி. 


மூலமும் உரையும் 


ஓ 


aaaa060cas 


* 


* 


நூலகம் 


ஆனந்த விநாயகர் 


25 


* 
1 
- 


ஆனந்த ருத்திரேசுவரர் பதிற்றுப் பத்தந்தாதி 


-) 


கடவுள் வாழ்த்து 


- 


முந்திமையோர் மதியாமை பாநெடுங் கடல் கடைய 


முனிந்து வல்லே 


யந்திலாழ் தர்ப்பயா தாலாலந் தோற்றிய வ 

ரகத்தைக் காற்றுந் 
தந்தை வினை சுறிழைத்திட் டுய்ந்தமல் லான் முதன்மை 

தனக்கே நாட்டு 
மைந்தனை வண் காஞ்சிநக ரானந்த விநாய கனை 


வணக்கஞ் செய்வோம் . 


இதன் பொருள் 


தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலைக் கடந்த பொழுது விநாயகரை 
முதற்கண் வவங்காமலே பாற்கடலைக் கடைய முற்பட்டு பல இடையூறுகளைச் 
சந்தித்தனர் . அத்தகைய முதல்வனாகிய அழகிய காஞ்சி நமாநகால் 
எழுந்தருளியுள்ள ஆனந்த விநாயகரை வணங்குவோம் . 


து 


மணிபத்த மலர்த்தட மலர்ரத்த விலர்ப்பொழிலு 


மருங்கு சூழ்ந்த 


26 


வணியத்த காஞ்சிநக ரானந்த ருத்திரே 


| 


சத்து வாழும் 


பணிபத்த குரைகழற்றாட் பண்ணவனைப் பணிந்தேத்தும் 


பண்பு மிக்கோர் 


பிலிபத்த பெரும்பிறவிக் கடனின்று மானந்தப் 


பிறங்கல் சேர்வார் . 


இதன் பொருள் 


முத்துக்களை ஒத்த மலர்கள் பூத்திருக்கும் குளமும் மணம் வீசும் 
மலர்கள் பத்ஓக் கலங்கும் சோலைகளும் நிறைந்து , அழகே உருவான 
காஞ்சி மாநகரின் கன் எழுந்தருளியுள்ள ஆனந்தருத்திரேசரை , ஆபரணங்கள் 
பட்டப்பட்ட பெருமைமிக்க பாதங்களுடைய இறைவனைப் பணிந்து துதித்து 
வாழ்கின்ற நற்குணமுடையோர் . நோய் நொடி இன்றிப் பிறவியன் 
பயனை அடையும் வண்ணம் ஆனந்த வாழ்க்கையைப் பெற்றுப் பெருமை அடைவர் . 


சேர்த்தோங்கு மணிக்குறங்கிற் றிதலை முலைச் சேயாக்கட் 


டொவை பாகம் 


கர்ந்தானை யானந்த ருத்திரே சத்தமர்ந்த 


( தவக்குன் தானைச் 


சார்ந்தாவி யூடல்பொருருந் தனக்களித்து போன்பத் 


தடத்சன் மூழ்கி 


வாழ்ந்தார்கள் வாழ்ந்தார்கன் மற்றையர்கள் வாழ்வென்னை 


வாழ்வு மாதோ 


..2 


27 


இதன் பொருள் 


அழகிய வடிவுடைய தொடையும் , மார்க்கமும் உடைய உமைய வளைச் 


சேர்ந்திருப்பவனை , ஆனந்த ருத்திரேசத்தின் கன் அமர்ந்திருக்கும் 
நற்குணம் படைத்தவனை , நினைத்து உள்ளம் உருகி , உடல் , பொருள் , ஆவு 
யாவற்றையும் அவ்விறை வறுக்கு அளித்துப் போன்பம் பெற்றவர்களே 
வகையான வாழ்வு வாழ்ந்தவர்களாவர் . மற்றவர்கள் வாழ்ந்து என்ன 


பயனும் இல்லை . 


மாதர்வடி வினைவாட்கண் வதன நகை முலையால் 

குன் 


மருங்குல் கைகா 


லாதியெனத் தொந்தளமே மயங்கியயர் அன்றனை 


மற்றையக் கேண்மோ 


நீதியரு ளானந்த குத்திரே சத்தமர்ந்த 
நிமலர் போற்றி 


. 


மேதைமச்சை சுக்கில முத் தீரமாதி யெனத்தெரிதி 


விருப்பெங் குண்டே 


இதன் பொருள் 


அழகிய பெண்கள் புன் முறுவல் பத்துத் தம் மார்பகம் விம்மி நிற்கக் 
கடிய அளவிற்கு , அவ்விறை வறுடைய கை , கால்களே ஆதி எனத் துதித்து 


28 


மயங்கி நிற்கின்ற நிலையைப் பாருங்கள் . அதற்குக் காரணம் நீதியை அருளக் 
சுடிய ஆனந்த ருத்திரேசத்தின் கன் அமர்ந்திருக்கும் இறைவனைப் போற்றி 


நிற்பதே . நிறை அறிவு , மூளை , இந்திரியம் மூத்திரம் ஆதியெனத் தெரிந்து 


தெளிந்தவர்கள் இறைவனைத் தவிர வேறு எவற்றையும் விரும்பமாட்டார்கள் . 


உண்டில்லை யெலுமருங்கு லுமையிடங்கள் டாடிருக்க 


ஆற்று முடக் 


கண்டொல்லை கழுவாய்க்கு விடைகொடுத்தா னொற்காஞ்சி 


நகால் யார்க்குத் 


தொண்டல்கு மானந்த ருத்திரே சத்தமர்ந்த 


தொல்லை வாழ்வை 


விண்டல்ல புளகற் பார் யாங்குய்தி பெறுகிற்பார் 


விடைக்கு நெஞ்சே 


4 


இதன் பொருள் 


உண்டா , இல்லையா என மயங்குமளவிற்கு உடல் ஒத்து உலமய் வளை 
இடப்புற மாகக் கொண்டிருக்கும் இறைவனை மெய் மறந்து கன் முடித் 
துதிப்பவர்களுக்கு , அவருடைய அன்பங்களைத் தரத்தி நல்வாழ்வு கொடுக்கும் 
ஆனந்த ருத்திரேசத் தமர்ந்த பெருமானை எப்போதும் நினைப்பவர்க்கத் 


துன்பமில்லை . 


29 


| 


> 


நெஞ்சகமே சீசீநின் குணமென்ன வானமிழ்த 


நேர்ந்துன் டாலு 
மஞ்சிறை மெல் லீயெ வரு மருவருக்கும் பவ்வீகன் 


டகவா வாபோன் 


மஞ்சனை நல் லானந்த ருத்தரே சத்தமர்ந்த 


மனியைக் கண்டு 


நஞ்சனயை விழிமடவார் நாற்றவுடல் வெறுத்திலையா 


னயக்கின் நாயே 


..5 


இதன் பொருள் 


நெஞ்சமே , நீதவறான பாதையில் செல்லாதே . நஞ்சு போன்ற 
ஆசைகாட்டி மோசம் செய்யக் கடிய குவத்தையும் கர்நாற்றம் பொருந்திய 
உடலையும் கடிய பெண்டிரை நினைத்து மகிழாதே அவருக்கும் அச்செயலைத் 
துறந்திட்டு , மஞ்சனையில் அமர்ந்து அருளக்கூடிய ஆனந்த ருத்திரேசான் 
நிறைந்த அழகைக் கண்டு போற்றி நிற்பாயாக . 


30 


நயக்குமடி யவர்கோல நாள்வாய நயந்தவர்க 


ளேவ லாற்றி 


பயக்மெரு ளானந்த ருத்திரே சத்தமர்ந்த 


பகவற் றாழ்ந்து 
விய க்குமவன் திருப்புகழை வாயார வாத்துரைத்து 


மேவு கற்பற் 


புயக்கறதோ வுலகமெனுஞ் சேற்றிடைப் போ யழுந்திய புல் 


லறிவை யம்மா 


..6 


இதன் பொருள் 


இறைவனைப் போற்றித் துதித்து நிற்கும் அடியவர்களான பக்தர்களுக்குத் 
துணை புரிந்து . வல் செய்த , புகழ்ந்து நிற்பதும் , பக்தர்களுக்கு நலம் 
செய்து அருள்புளயும் ஆனந்த ருத்திரேத்தமர்ந்த இறைவனைப் போற்றி 
நிற்பதும் , அவ்விறைவனை திருப்புகழை வாய் மகக்க விருத்திப் புகழ்ந் 
துரைப்பதும் . 

இவ்வுலகமெதும் அறியாமைச் சேற்றில் அகழ்ந்து . அறிவில் 
களாகாமல் நல் நிலையை அடைவதற்கு வழிவகுக்கும் . 


31 


அம்மையிற்செய் தீவினையின் பயன்வருவ தறியாமை 

யந்தோ வந்தோ 
வம்மையிற்செய் நல்வினையி ன வருவ தெனக்கருதி 


யழுதை யோர்கள் 


செம்மையரு ளானந்த ருத்திரே சத்தமர்ந்த 

செம்மற் போற்கு 
தும்மைவரு பயழைந்தார் நெஞ்சகமே நீகலங்க 


லொழுக்கி னில்லை 


( 7 ) 


தென் பொருள் 


மனமே ! முற்பிறவிகளில் செய்த தீ வினையின் பயன்கள் 


இப்பிறவியில் வரப்போவதை அறியாமல் இந்தப் பிறவியில் நல்வினை 


செய்ததனால் இன்பம் வருகின்றதென்று தீயவர்கள் என் ஏறுகிறார்கள் 
அருள் புறகின்ற ஆனந்தருத்திரேசத்துள் அமர்ந்த சிவபெருமானை 
வணங்காதவர்கள் இனி வரும் பயன்களை இழந்து விடுவார்கள் . 

ஆகையால் 
நீ கலங்காமல் இறைவனை வணங்கி வாழ்வாயாக . 


நிற்குவனை யானந்த ருத்திரே சத்தமர்ந்த 


நிலைமை யானை 


மற்குனமே ய வாழுகப் பைம்ப இணன் மயிடைக் 


நற்குணமுள் ளவரல்லா ரடுத்திருந்தும் வழிபாடு 

நண்ஓது இல்லா 
வெற்கதிற மலர்கமலம் வண்டலது மண்டுக 
மெண்வா தன்றே 


( 8 ) 


32 


இதன்பொருள் 


திய குவமுள்ளவர்கள் அருகிலிருந்தும் இறைவனைக் கண்டு வந்தனை 
வழிபாடுகள் செய்ய மாட்டார்கள் . இது சூரியன் ஒலியால் மலரும் 
தாமரை மலான் தேனை வண்டுகள் நுகருமே அல்லாது அருகில் இருந்தும் 
நண்டு முதலியவை நினைத்துப் பார்ப்பது கூட இல்லை என்று கருத்து தோன்ற 
அமைந்துள்ளது . 


அன்றிய முப் பரம்பொடிப்ப தனிநகையா லென்பது முன் 


பறியாய் கொல்லோ 


வொன்றியசீ ரானந்த ருத்தரே சத்தமாந்த 


வொருவா கோல 


வென்றிவாச் சிலைவரையும் வீக்குறு நான் வாசுசியும் 


வினாசெ லம்பு 


மன்றல் கமழ் தளவகந்த மார்பனுமாக் கரந்தேந்தும் 


வயமை யென்னே 


( 9 ) 


இதன் பொருள் 


வெற்றி பொருந்திய சிறப்பு மிகுந்த ஆனந்த ருத்தி ரேசத்தில் 
அமர்ந்த ஒப்பற்றவனே நீ அக்காலத்தில் திரிபுரங்களைப் பொடி செய்தது 
உன்னுடைய ஒப்பற்ற சிறப்பல் ஆகும் . ண்பது தொந்து கொள்ள வில்லையோ . 
ஆனால் நீ வெற்றி பொருந்திய வரி கொன்ட மேரு மலையை 
வில்லாகவும் அதில் கட்டிய நான் வாசுகியாகவும் விரைந்து செல்லக் 
கடிய அம்பு மனம் வீசும் துளசி மாலையணிந்த மார்ல உடைய திருமாலாகவும் 
கையில் எடுத்துச் சென்றது என்ன வீரகாகும் . 


33 


என்னையடை யான்றிருமான் முன்டகனந் திறனிமையோ 


ரெவருஞ் சூழ்ந்து 
முன்விறைஞ்சு மானந்த ருத்திரே சத்தமர்ந்த 

முதல்வ னென்றா 
வன்னைய னை யாய்க்கறவும் பெருமையே யிலியேனு 
மடியா ரெல்லாற் 


நான்யை ரூ ழவுல்யாது முடங்குறையக் கடைக்கலியாய் 


( 


சோதி வாழ்வே 


( 10 ) 


இதன் பொருள் 


என்னை உடைமையாகப் பெற்றவனும் , திருமகளை மார்பிலணிந்த 
திருமாஜம் இந்திரனும் , வேர்களும் மற்றவர்களும் சூழ்ந்து வணங்கி 
போற்றுகின்ற ஆனந்த ருத்திரேசத்தில் அமர்ந்த முதல்வனும் 
என் அன்னையைப் போன்றவனும் சோதி சொருடனும் என் வாழ்வாக 
அமைபவனும் ஆகிய இறைவா .. ண்னை இனியாகிலும் அடியார்கள் 
எல்லாம் பொருந்தி இருக்கின்ற சூழலில் நானும் உடன் சேர்ந்து வாழும் 
பேற்றைக் கடைக் கணித்து அருள் வேண்டுகிறேன் அதுவே எனக்குப் 


பெருமை தரும் . 


விசேடக் குறிப்பு 


தொண்டரொடு கட்டு கண்டாய் 


தாயுமானவர் . 


34 


வாழ்வெனும் பருகர்ச் சேறு வயின் வயின் 


முக்க மாழாந் 
தாழ்வது தகுமே வன்றே வானந்த 


ருத்தி ரேச 


வேழ்வயப் புரவித் தின்டே ரிரவியல் 


வருத்தோ யென்பாற் 


காழ் வினைக் கவய தூறிக் கருணையங் 


கவய நல்கே 


( 11 ) 


இதன் பொருள் 


ஆனந்த ருத்தி ரேசப் பெருமானே ஏழு குதிரைகள் இன்யை தோல் 


செல்லும் கதிரவனின் பற்களை உகுத்தவரே வாழ்வாக பருகாத 
சேற்றில் பலதடவை நான் அழுந்தி பழகிக் கெடுவா தக்கது தானா ? 
என்னிடத்தில் உள்ள தீய வினை களை நீக்கி கருணையாகிய அபயத்தைக் கொடுத்தருள 


வேண்டுகிறேன் . 


நல்குவ தனது தாளே யல்லது 


வேறு நல்கா 


தல்கய காஞ்சி முது ரானந்த 


ருத்த ரேச 


பல்கிய வன்பு நீங்காப் பன்பெனக் 
கருள்க வன்றேல் 


மெல்குவல் வேறு கானேன் ஜம்முவ 


வென்செய் கேனே . 


( 12 ) 


35 


இதன் பொருள் 


காஞ்சிபுரத்தில் ஆனந்த ருத்திரேசத்தில் வீற்றிருக்கும் பெருமானே . 


உம்மை வணங்குகன்றவர்களுக்கு உம்முடைய திருவடிகளைக் கொடுப்பதல்லாது 


வேறு எதையும் அருளாதவரே . 


உம்மிடம் நிறைந்த அன்பை நான் 


செலுத்தும் பண்பை அடைய அருள் செய்ய வேண்டும் . 


எனக்கு அருள் செய்யா 


ஷல் மெலிந்து போவேன் . வேறு துனையாரையும் நான் கானேன் . 
அருள் செய்யாவிடில் நம்பி அழுவது தான் என்னால் முடியும் . 


செய்ய பொன் ஒருவா னென்றும் வெண்பொடி 


தியர்ந்தா னென்று 


மையனா யான்டா னென்று மானந்த 


ருத்தி ரேச 


துரிய வே நின்றா னென்று மோதிடப் 

படாதே லெந்தாய் 
பொய்யருள் கழுவ யாரே நின்னடிப் 


போது கான்பார் 


( பூ ) 


இதன் பொருள் 


எந்தையே தாங்கள் சிவந்த பொன் போலும் மேனி உடையவர் 
என்றும் , 

வெண்ணீறு அணிந்தவர் என்றும் , தலைவனாக அனைவரையும் ஆண்டவர் 
என்றும் . ஆனந்த ருத்தி ரேசத்தில் இருந்து அருள் பெய்பவர் ன்றும் , 
உண்மையைக் கூறி வணங்க வேண்டும் . அல்லாமல் பொய்யாகிய சொல்லாலும் 
பெயலாலும் உம்முடைய திருவடியாகிய தாமரையை எவர் காண்பார்கள் .. 


26 


கான்பது கருதி மாலுங் கமலது 


நெடிது காலம் 


வின்பட முயன்றா ரென்றால் வினையினேன் 


கான்பல் கொல்லோ 


வான்படு பொழில்சூழ் காஞ்சி யானந்த 


ருத்தி ரேச 


மாண்படு கருனை தன்னால் வயக்குதி 


நினது பாதம் 


( 14 ) 


இதன் பொருள் 


ஆகாய மளவு உயர்ந்த சோலைகள் சூழ்ந்த காஞ்சி மாநகரில் 
வீற்றிருக்கும் ஆனந்த ருத்திரேச பெருமானே . உம்முடைய திருவடிகளைத் 
தாசிக்கும் பொருட்டு தமாஓம் பரமாம் நெடுங்காலம் பெருமுயற்சி 
செய்கிறார்கள் என்றால் வியனாகிய நான் எளிதில் காண முடியுமோ 
ஆதலால் பெருமை நிறைந்த தங்களுடைய கருணையால் உம்முடைய 


திருவடிகளை ணக்கு வழங்க வேண்டும் . 


பாதகம் பலவுஞ் செய்தேன் பாந்தொரு 


கழுவாய் நற்றே 


வேதமே யியற்றே என்ன மென்னுவ 


லெங்க ஓய்வே 


37 


4 * 


னாதகா தென்று வல்லே யானந்த 


ருத்தி ரேச 


நீதடுத் தாள வேண்டு நின்பெருங் 


கருனை நீரால் 


( 15 ) 


இதன் பொருள் 


ஆனந்த ருத்திரேச பெருமானே . நால் பல பாதகங்கள் 
செய் உள்ளேன் . இன்னும் தீயவைகளைச் செய்ய எண்னுறு கறேன் . இவ்வாறானால் 


நான் எவ்வாறு பிழைப்பேன் . 


ஆ ... தகாதவைகளையே 


செய்வதில் வல்லவனாக இருக்கின் நிறனே உம்முடைய பெருமை பொருந்திய 


கருலைய ாசிய நீரால் என்னைத் தீய வற்றில் செல்லாமல் தடுத்தாண்டு 
எண்பாவற்களைக் கழுவ வேண்டுகிறேன் . 


நீானை வடத்தை மானை நெருப்பினைப் 


பிறவற் றோடு 
மாரியர் முடித்த வேளி யானந்த 


ருத்தி ரேச 


மாரிடை யடக்கக் காத்தும் பய விலை 


பலவு நேரா 


வோருமொன் றனையுந் தாலி துருத்திடா 


தொழிந்த காலை 


( 16 ) 


38 


இதன் பொருள் 


கங்கையினையும் , நஞ்சையும் மானையும் அக்கயிைனையும் மற்றவைகளோடு 
திருமுடியில் முடித்த ஆனந்தருத்திரேச பெருமானே . தையும் ஆராய்ச்சி 
செய்யும் அரிதில்லாத இழிந்த ண்னையும் உம்முடைய திருவடிகளில் 
சேர்க்காஷட்டால் தாங்கள் இந்த உலகத்தை படைத்தும் அவற்றைக் 
காப்பாற்றியும் அவற்றை அடக்கியும் ஆகிய முத்தொழில் புரிந்தாலும் 


பயனே இல்லை . 


காலையன் மலநோ யூச்சிக் கடும்பசி 


யூடற்றுந் தய 


மாலையிற் காமப் பீழை மிடையிடை 


மற்ற எந்த 


மாலையிற் கரும்பு போன்றே னானந்த 


ருத்தி ரேச 


மேலைவல் வினையே றாமை விழுத்தது 


கலப்பு வையே 


( 17 ) 


இதன் பொருள் 


ஆனந்த ருத்திரேச பெருமானே . நான் காலைப் பொழுதில் 
மலஜலம் கழித்தலாகய நோய் நடுப்பகலில் கொடிய பசியில் துன்புறுதல் 
மாலையிற் காமமாயை நோயால் வருந்துதல் இவ்வாறு என்பப்படுகிறேன் 
தாங்கள் கருனை கர்ந்து என் முன்ஷனை அதிகப்படாமல் அழித்துச் 

7 வேண்டுகிறேன் பமாலையில் வண்டு சேர்வது போல் உன்திருவடியில் 
ண்னை இணைத்துக் கொள்ள வேண்டுகிறேன் .. 


39 


வையக முழுதுஞ் ஆழ்த்தும் வனம்பல 


சரித்தம் பன்னா 


ளைய மேற் நுழன்று மென்னே யானந்த 


ருத்தி ரேசன் 


செய்யபங் கழல்கள் காண்டல் செல்லுமோ 


சிறிது நோவா 


துய்யவா மன்னா வோக்க முறுத்துவ 


னாயி னனே 


( 18 ) 


இதன் பொருள் 


மக்கள் உலகில் பல இடங்களுக்குச் சென்றும் பல காடுகளில் 
வாழ்ந்தும் பலகாலும் பிச்சை ஏற்று உண்டு துன்பப்பட்டாலும் ஆனந்த 
ருத்திரேச பெருமான் சிவந்த மலர் போன்ற திருவடிகளைக் கான்பது 
முடி மோ முடியாது . ஆனால் , சிறிதும் தன்பப்படாமல் இறைவன் 
திருவடிகளைத் தொடர்ந்து உற்று நோக்கி வந்தேன் ஆயின் நிச்சயமாக 


நான் உயந்து விடுவேன் . 


இன்னலே யாக்கை யென்னப் பட்டன 


வெலவயு மாலிக் 


கன்னது தெரித ராமை யானந்த 


ருத்தி ரேசன் 


1 


றன்னை நன் றடுத்தும் போக தனுக்களை 


யிரத்த நெஞ்சே 


பொன்னடிப் போதே வேண்டத் தக்கது 


புகழ்ந்து வேன்டே . 


( 19 ) 


40 


இதன் பொருள் 


ஆனந்த ருத்திரேசத்துள் வீற்றிருக்கும் பெருமானிடம் அன்பு கொண்டு 
வணங்கி இன்பம் தரும் பிறவியினை இரக்கின்றாய் . பிறமனால் துன்பமே 


தான் வரும் . 


துன்பங்கள் வருவது நம் உயிருக்குத் தெரியாது 


ஆதலால் 


அவன் திருவடிகளை வணங்கு வேண்டத் தக்கது பிற வயிற்று அவன் திருவடிகளை 


அடைவதே ஆகும் . 


வேண்டுவோர் வேட்ட யாவும் பெற்றபின் 


விழைய நிற்ப 


தன்டருள் காஞ்சி முன ரானந்த 


ருத்தி ரேசன் 


மாண்டகு கமல பாத மற்றது 


பெற்றார் பன்றைக் 
கால்டகு மனமே வேட்டுக் கவர்பொருள் 


வேறொன் றின்றே 


( 20 ) 


இதன் பொருள் 


மனமே தம்மை வணங்குகின்றவர்களை ஆண்டு அருள் செய்யும் 
காஞ்சி மூதூரல் உள்ள ஆனந்த ருத்திரேச பெருமானது பெருமை 
பொருந்திய பாதமலர்களைப் பெற்ற அடியார்கள் வேறு மாறுபடுகின்ற 
பொருள்களை விரும்பக் கேட்க மாட்டார்கள் . ஆதலால் அடியார்கள் 


விரும்பப் பெற்ற பன்னர் வேறு விருப்பம் அவர்களுக்கு இருக்காது . 


41 


இன்று வாழ்குச மென்னவும் வரையிலா 


வடலி னையெ டுத் தேமுக் 


கொன்று மானந்த ருத்தி ரேசத் 


தமரெறொ வனை மட நெஞ்சே 


மன்றன் மாமல ரான் மலிப் புனனைான் 


மற்றுன் பேரரு ளாலு 


நன்று மன்பினால் வழிபட வல்லது 


நாடு வதினி யென்றே 


( 211 


இதன் பொருள் 


மடப்பம் பொருந்திய நெஞ்சமே இப்பொழுது இன்பமாக வாழலாம் 
என்று எண்ணி எண்ணற்ற உடம்புகளை எடுத்து இளைத்து இருக்கின்றீர் ஆனந்த 


ருத்திரேச பெருமான் அடியார்களுக்கு அருள் செய்பவன் தாமரை மலால் 


வீற்றிருக்கும் பிரம்மாவும் காத்தல் தொழில் புரியும் திருமாலும் மற்றவர்களும் 


அவன் அருளால் வாழ்கின்றவர்கள் . ஆகையால் அவனை அன்பினால் 
வழிபட்டு அவனோடு ஒன்ற வேண்டும் . அஃதல்லாமல் வேறு யோசிப்பது 
எஜவுயில்லை , 


ன்னை யான்டருள் புறயென நினைந்தன 


னென்ஜுறு மவ்வுளத் தூ டே 
வன்னை யாகிய வானந்த ருத்தி 


ரேசத் தமரருளாளன் 


மன்ன னோடையாளொடும் கணத்தொடும் 


வினை வர்த்தொழு தேத்தும் 
தன்னை நேர்நட மாடுத றொடங்கனல் 


தகர்ந்த துமலக் கோட்டம் . 


( 22 ) 


48 


இதன் பொருள் 


பத கணங்களும் தேவர்களும் தொழுது வணங்கும் தாயினும் சிறந்த 
ஆனந்த ருத்திரேச பெருமானை நோக்கி என்னை யாண்டருள் செய்ய 
வேண்டும் என்று என் மனத்தில் என்ன வேண்டினேன் . எண்ணிய ன் உள்ளத்தில் 
மின்போலும் இடையை உடைய பெருமாட்டியோடு சிறப்பாக நடனமாடுதல் 
தொடங்க வீட்டார் . 


கோட்ட மேபுா கின்றனை சிதடர்தங் 


கூட்ட மேவிழை கின்றா 


யேட்டை தீர்த்திடு மானந்த ருத்தி 


ரேசத் தமாறை யோன்பா 


னாட்டம் யாவதும் வைத்திலை யாயவர் 


நண்ணி ய குழாய் கண்டா 


லோட்ட மேபுற வாய் மன மேயுனக் 


1 


குய்வ கைமொழி கல்லாய் 


( 23 ) 


இதன் பொருள் 


மனமே ! நீ தீயவற்றையே செய்கின்ற தீயவர்கள் சுட்டத்திலே சேர 
விரும்புகின்றாய் . இவ்வாறன்றி பழைய வினைகளை நீக்கி அருளும் ஆனந்த 
ருத்தரேசத்தில் வீற்றிருக்கும் இறை வஷ்டத்தில் விருப்பம் சிறிதும் வைத்திருக்க 
வில்லை . அவன் அடியவர்கள் கூட்டத்தைக் கண்டால் கலந்து கொள்ளாமல் 


ஓடி விடுகின்றாய் . 


உனக்கு எவ்வகையிலும் உய்யும் நெறியைச் சொல்ல 


முடிய வில்லை . 


43 


கல்ல ரத்தமூட் டிய நறுங் களங்கமுங் 


கதிர்த்த செங்கடைக் காடு 


மல்ல ஓக்கிய தவளவென் பதிய 


மக்க மாலையுங் கண்டால் 


வில்ல முத்திய வானந் தருத்தி 


ரேசத்து மெய்பொரு ளென்றே 


சொல்ல டித்துனை பளைத் ததுவென் 


றே ஒணி வழியிது வாமால் . 


( 24 ) 


இதன் பொருள் 


மனமே சிவந்த நிறம் உடைய சிறந்த ஆடையும் சிவந்த 


சடை முடியாகிய காடும் வெண்மை நிறம் பொருந்திய வீபதியும் உருத் - 


திராட்ச மாலையும் காண நோட்டால் அத்திரு உருவம் வில்லேந்திய 
ஆனந்த ருத்தி ரேசத்தில் எழுந்தருவி இருக்கும் மெய்பொருளாகிய 


இறைவனென்றே கூறுவாயாக . அவர் பாதங்களைப் பணிவாயாக . 
அவர் பாதங்களே உள்ளத்தில் வீற்றிருக்கத் தக்கவை ண்று தலவாயாக 


நீ கடைத்தேறும் வழி இதுவே ஆகும் . 


விசேடக் குறிப்பு 


மாலறநேயம் மலிந்தவர் வேடமும் 


ஆலயந்தாலும் அரனென தொழுமோ 


- சிவஞான போதம் 12 - ம் ஆத்திரம் 


44 


ஆலம் பத்தொளிர் மனிநிறக் கண்டமு 

மஷர்ந்த செஞ்சடைக் காடு 


நீலம் பத்தொளர் வழியமை பாகமு 


நிலவு மிழ் முகப் போதுங் 


கோலம் பத்தொளி ரானத் தருத்த 

ரேசத் தமர்வக் குன்றல் 
சீலம் பத்தொளர் பாததா மரையுமென் 


சிந்தை விட்டக லாவால் 


( 25 ) 


இதன் பொருள் 


அழகு நிரம்பிய ஆனந்த ருத்தரேச பெருமானாகிய குணக்குன்றினது 
ஆலகால விசம் பொருந்திய நீலகண்டமும் , வரித்த செந்நிறச் சடையாகிய 
காடும் , நீல நிறம் பொருந்திய வழியை உடைய உவைய மீமையை ட 
பாகத்தில் பெற்றிருப்பதும் , நிலவு போன்ற திருமுகமும் சீலம் நிறைந்த 
பாதத் தாமரைகரும் என் சிந்தனையை விட்டு , எப்பொழுதும் நீங்கா . 


அகல வென்னுவா ருளத்தினைத் தாஜமங் 

ககல வென்றுவபு நிற்கும் 
புகற லென்றுவா ருளத்தினைந் தானுநேர் 
புகற லென்னுபு நிற்கும் 


4- 


பகரு மென்குன வெட்டுரு வத்தனென் 


டோளன் பார்ப்பதி பாக 


விகரி லானந்த வாந்த நத்தி 
ரேசத் தமர் நிறை யோனே 


( 26 ) 


இதன் பொருள் 


தன் வயத்தனாதல் . தூய உடம்பினன் ஆதல் , இயற்கை உணர்வினன் 
ஆதல் . முற்றும் உணர்தல் . இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் . பேரருள் 
உடைமை , முடிவின் ஆற்றல் உடைமை , வரம்பில் இன்பம் உடைமை ஆகிய 
எட்டு குணங்களும் நிலம் , நீர் , நெருப்பு . காற்று . வானம் . சூரியன் 
சந்திரன் , உயிர் ஆகிய எட்டு உருவங்களும் எட்டு தோள், ரூம் உடைய வரும் 
பார்வதி அம்மையாரைப் பாகத்தில் பெற்றிருப்பவரும் ஒப்பற்ற வரும் ஆகிய 
ஆனந்த ருத்திரேச பெருமாள் தம்மை எண்வாதவர்கள் உள்ளத்தினை அவரும் 
ண்ணாது நிற்பார் : தம்மைத் துதித்து என்று கின்றவர்களுக்குத் தாமும் எண்ணி 


அருள் செய்வார் . 


வுசேடக் குறிப்பு 


மகோவில் பொறியிற் குணயிலவே எண்குனத்தான் 
தாளை வணங்காத் தலை . 

( குறள் . 


மகன்கள் கான்மன்களோ 


கடல் 


நஞ்சுண்ட கன்டன் றன்னை . 
ண்டோள் வீசிநின் றாடும்பரான்றன்னைக் 

( கண்காள் கான்டின்களோ ) 


4-6 


- இருநிலனாய்த் தியாக நீருமாகி இய மனனாய் 


யொயூஸ் காற்றுமாக 
அருநிலைய திங்களாய் ஞாயிறாக ஆகாசமா 
யட்ட மூர்த்தியாகா 2 


தேவாரம் 


1. தேவாரம் நான்காம் திருமுறை பா . திருநாவுக்கரசு சுவாமிகள் 
2. தேவாரம் ஆறாம் திருமுறை - திருத்தாண்டகம் பா . திருநாவுக்கரசு 


சுவாமிகள் அருளியது . 


| 


நிறையு, மென்பினா வினைந்திலை பனிந்திலை 


நெடித வன் நிசை நோக்கி 


யூறைகள் கண்ணனைன காலநன் றுருகலை 


யூணா தழுதழுத் தில்லாய் 


மறைமு டிக்கறா வானத் தருத்தி 
ரேசத் தமர்மழ வெள்ளேல் 


நிறையை யெங்கனம் பெறுகுவை நெஞ்சமே 


யென்னை யான்புரி கேனே . 


( 27 ) 


இதன் பொருள் 


நெஞ்சமே ! நிறைந்த அன்பினால் வேதங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் 
ஆனந்த ருத்திரேசத்தில் அமர்ந்துள்ள இளமை பொருந்திய விடையின் மேல் 
வருபவனை நிறைவான அன்பு கொண்டு நினைக்கவல்லை . அவன் திருவடிகளைப் 
பனதல் இல்லை . அவன் திருக்கோயில் உள்ள திசை நோக்கி கண்களால் 
பார்த்து உருகவில்லை . அவைனை ண்ணப்பலகாலும் அழவில்லை இப்படியிருக்கும் 
நீ எவ்வாறு அவனருளைப் பெறுவாய் ? உன்னை யான் ன்ன சொல்லுவேன் ? 


Imozima 


VUT 


47 


புறமு றுக்கவழ முண்டகப் புதுமலர் 


பத்த வுந்தியி னானை 


யாவ ழிப்பொது மகளென வரவழைத் த 


தருந்த வர்திருக் கோட்டி 


யூரிய தன் மனை யாக்கிய வானந்த 

ருத்தி ரேசத் தண்ணல் 
விரவு கழிப்பதம் போற்றுத ருள்ளகம் 


விடைப்ப மீட் பானால் 


( 28 ) 


. 


இதன் பொருள் 


உடைய 


அரும்பாக இருந்து மலர்ந்த தாமரைப்பவில் வீற்றிருக்கும் பதமனை தம் 
நாபி கமலத்தில் தோற்று வித்தருளிய திருமாலை செவ்வா படர்ந்த கண்களை 

பெண்ணாக வரவழைத்துத் தாருகா வனத்து முனிவர்களின் யாகத்திற்கு 
அனுப்ப அவர்களை நிலைமாற செய்து உயர்ந்ததன் மனைவியாக்கித் கொண்ட 
ஆனந்த ருத்திரேசத்தில் அமர்ந்திருக்கும் அவ்வலின் வாவாகிய புகழ் நிரம்பிய 
திருவடிகளைப் போற்றுகின்றவர்கள் உள்ளம் ஏதோ காரணத்தால் போற்றத் 
தவறினால் மீன்டும் அதனைத் தம்மிடம் சேர்த்துக் கொள்வார் , 


மீட்சி யல்லதோ ரானந்த பெருகொளி 


வீட்டி டைக்குடி யேற்றி 


யாட்சி கொன்டரு மானந்த ருத்தி 


ரேசத் தமரற வோனை 


காட்சி கொள்ளலும் காறாத் திருத்தலுங் 


காசெ னக்கன் டாங்கே 


48 


மாட்சி கொண்டவர்க் காட்சியின் யாத்தனன் 


வளர்ந்த பெரும் போகம் 


( 29 ) 


இதன் பொருள் 


தம்மை வழிபடும் அடியாரை ஆனந்த பெருமையாகிய ஒளி பொருந்திய 
முத்தி நெறியில் குடி புகுவித்து மீளுதல் இல்லாமல் ஆண்டு கொன்டருளும் 
ஆனந்த ருத்திரேசத்தில் தரும வடிவாக வீற்றிருப்பவனைக் கண்டு தரிசித்தலும் 
காணாதிருத்தலும் ஆகிய வற்றின் பயனை எவ்ளி . பெருமையுடன் வணங்குபவர் 
களுக்குக் காட்சி கொடுத்துத் தம்மோடு . இனைத்துக் கொண்டுள்ளான் . 


ஆதலால் அடியார்களுக்குப் பெரும் போகமாவது வளர்ந்தது . 


போகம் வேண்டிய வின்னவர் குழாங்களைப் 


புழுவி ஓங்கண்ட யாக்கி 


யேக மாகிய வீட்டினைத் தலைப்பட் 


வெவனியவடி யாரை 


மாக மேத்திய வானந்த ருத்தி 


ரேசத் தமர்மவி கண்டன் 


பாக சாதனன் முதலியோர் பணிந்தெழும் 


பரிசி விற்றரு மம்மா 


( 30 ) 


41 


இதன் பொருள் 


அழியக் கூடிய போகங்களை விரும்பத் தேவர் கூட்டங்களைப் 


புழுவை விட இழந்தவர்களாக்கி ஒப்பற்றதாகிய முத்தி இன்பத்தை 
விரும்பித் தம்மை வழிபடும் அடியார்களைத் தேவர்கள் தொழும் ஆனந்த 
ருத்தரேசத்தில் அமர்ந்துள்ள மண்கண்ட பெருமான் இந்தரன் முதலாஜோர் 
இவர்களைப் பணிந்து போற்றும் சிறந்த பாசினை அவர்களுக்கு . 


கொடுத்தருகவான் 


மாவெழுத் தொனிக்கு எந்தன வனமு 


மதுமழை சொரிமலர்ப் பொழிலும் 


பவெழுந் துயிர்க்கும் பொய்கைய, மடுத்துப் 

போகபம் யின் வளம் விறந்து 
பாவெழுந் தரற்று மானந்த ருத்தி 

ரேசம்வாழ் பலியென வமர்ந்த 
சேவெழுந் தொலக்குந் தின்கொடி யானைச் 
சேர்ந்தனன் றீர்ந்ததென் வினையே 


( 31 ) 


இதன் பொருள் 


மிருகங்கள் மகிழ்ச்சியோடு வாழும் நந்தவனமும் மலர்களில் மழை 
போலத் தேன் சொரியும் பொழியும் பக்கள் மிகுதியாக மலர்ந்துள்ள 
தருக்குலமும் சிறந்து விளங்குவதால் போக பயியின் வளத்தைக் காட்டிலும் 
சிறந்த புலவர்களால் போற்றப் படுகின்ற ஆனந்த ருந்தரேசம் தான் 


so 


தாம் வாழும் திருப்பதியென அமர்ந்தன இடபக் கொடியை உடைய 
பெருமானை வணங்கி சேர்ந்துள்ளேன் . அதனால் என்னுடைய வினைகள் 
முழுதும் அழிந்து விட்டன . 


வினைவள மீட்டி நரகொடு துறக்கம் 
வியலை னென்னமூன் றுடத்தும் 


வனை கலத் திரி கொட்புறல் போது 


வைகலுங் கொட்புற வோனை 


வினையென விரங்கி யாள்வது கருதிறி 


யானந்த ருத்திரே சத்துத் 


தனை நிக ரில்லா னிருந்தன் னவன்றன் 


றான்மையை யாவரே யறிவார் 


( 32 ) 


இதன் பொருள் 


உயிர்கள் தாம் இயற்றிய வினைகளிலிருந்து அவைகளை மீளச் செய்து 


நரகம் , சொர்க்கம் ஷரிந்த நிலபுலகம் என்னும் பன்றலகத்தும் அவை 
பிறந்து வாழும் போது அவற்றுடன் இடைவிடாமல் சேர்ந்திருப்பவனும் 
தாயைப் போல அன்பு கொண்டு உயிர்களை ஆள்வது காரணமாக ஆனந்த 
ருத்திரேசத்கள் வீற்றிருக்கங்றவனும் ஆகிய இறைவன் செய்யும் நன்மைகளை 
எவர் தொந்து கொள்ள முடியும் . 


S2 


அறிவரன் டினையு மடக்குபே ரறிவா . 


யலாயா திய லொவிக் கெல்லார் 


செறியொளி செறிக்கும் பெருகுபே ரொளியாய்த் 


திலத்தமார் நெய்யென வெங்கும் 
பிறிவில் தாகி நிறைந்த நின் றருளும் 

பெரும் பெயர்க் கடவுள் வன் காஞ்சி 
குறிகொளா னந்த ருத்திரே சத்துக் 
குடிகொருங் குருஉ மரை யுருவன் 


( 35 


இதல் பொருள் 


இயற்கை யறிவு செயற்கைய றிவு ஆகிய இரண்டறிவினையும் அடக்குகின்ற 
பொரிய அறிவு வடிவாகவும் திருமால் முதலிய சிறந்த தெய்வங்கருக்கெல்லாம் 
நிறைந்த அறிவை அளிக்கும் விரிவான ஒளமய மாகவும் எள்ளனள் எண்ணை 
போல எங்கும் பிறவு இல்லாமல் கலந்து நிறைந்து நிற்கும் பெரும் பெயர் 


கடவுளாகவும் விளங்குபவன் காஞ்சி மாநகரில் ஆனந்த குத்திரேத்தில் வீற்றிருந்து 


தம்மை வணங்கும் அடியார்களை அடைந்து இருப்பான் . 


ருவமா யருவா யூபயமா யலக 


ருயிர்த்தளித் தமிழ்துடன் மறைத்திட் 


டருருமா னந்த ருத்தரே சத்தை 


மமலனை யுள்ளவா ற்றுவார் 


மருளினான் மூவர் தங்கக ளொருவ 


னாகவே மதித்திட சென்றி 


SA 


யருளினால் வழங்கப் பட்டெரி நிரயத் 


தினைவா தென்னபா தகமே 


( 34 ) 


இதன் பொருள் 


உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவாகவும் விளங்கி , உலகத்தில் 
உயிர்களைக் காப்பாற்றி அவற்றுடன் மறைந்திருந்து அவற்றிற்கு அருள் 
செய்யும் ஆனந்த ருத்திரேசத்தில் வீற்றிருக்கும் நின் மலனுடைய பெருமைகளை 
உள்ளவாறு யாரறிந்து கொள்வார்கள் மயக்கஅறிவு கொண்டு , அயன் , 
அற . ருத்திரேசன் ஆகிய மூவர்களில் ஒருவனாகவே எம்பெருமானை மதித்து 
எண்ணப் பாவங்களால் வழங்கப் பட்டு நரகத்துன்பத்தில் பொருந்துகிறார்கள் . 
இது எப்படிப்பட்ட பாதகமான செயலாகும் . 


பாதகம் பலவும் பயிற்றினும் வொதும்பர்ப் 


பன்லைவன் மனமது மாந்திப் 


போதகத் துறங்கு மானந்த ருத்திரே 


சத்தகிலி பொறியவீற் றிருக்குஞ் 


சேதகப் பொருளைச் சிறு வரை யேவஞ் 


சென்றங் வணங்கிடிற் றீரும் 
பதக வுடைய னாதியர்ப் பன்னாட் 


பலினும் பெயருமோ வொன்றும் 


( 35 ) 


553 


இதன் பொருள் 


சோலைகளில் உள்ள மலர்களின் தேனை வண்டுகள் நிரம்ப உண்டு 
மலர்களால் உறங்கிக் கொண்டும் . சோலைகள் சூழ்ந்த ஆனந்த ருத்திரேசத்தில் 
சிறப்புடன் வீற்றிருக்கும் இடப் வாகனத்தில் காட்சிதரும் பெருமானது 
திருவடிகளைச் செய்த பாவங்கள் பலவும் தீர்ந்து விடும் . பெருமை 
அல்லாத பிற தெய்வங்களை வணங்களாலும் செய்த பாவங்களில் ஒன்றுகூட 
நீங்காது . 


ஒன்ற தாய்ப் பலவா யூரைகளா யுரையி 


னுவர்தரு பொருள்களா யுலகா 


யன்றதா யசல மாயகன் டிதமா 


யப்பர பேயமா யறிவாய் 


நின்றவன் காஞ்சி யானந்த ருத்தி 


ரேசத்து நின்மலர் கொழுந்தை 
யென்றுகொல் புணரவ தென்றவர் யுருக 


யிருக்குமா லென துளப் பேதை 


( 36 ) 


இதன் பொருள் 


என்ஓடைய உள்ளமாகிய அறிவில்லாத பேதை ஒரு பொருளாகவும் 


பல பொருளாகவும் , பேசப்படும் சொற்களாகவும் அச் சொற்களில் உணரப் 
படும் பொருள்களாகவும் உலகமாகவும் உவகங்களில் உயர்களாகவும் அவ் 
வுயிர்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் அசையும் பொருள்களாகவும் காணாப்படாத 
பொருள்களாகவும் , காணும் பொருளாகவும் அறிவில்லாததாகவும் . காறும் 


54 


அறிவுள்ளதாகவும் விளங்குகின்ற வலிமை நிறைந்த காஞ்சி மாநகால் 
ஆனந்த ருத்திரேசத்கள் வீற்றிருக்கும் நின் மலனாயி இறைவனை எப்பொழுது 
சென்று சேர்வது எப்பொழுது என்வாய் உருகிப் பாடுவது அறியேன் . 


பேதையேன் பிழைக்கும் பிழைகளோ வனந்தம் 
பிழைதபத் தீர்வுசெய் வதற்கு 


வேதனை மகுந்த பலயுட லெட்டா 


தய லவர்க் களித்திட வெறுக்கை 


யாதுமொன் றில்லே னானந்த ருத்தி 


ரேசத்து ளெம்பரா வதனா 


லோதுவ சிலகொன் டென் புழை று 


யுய்ய க்கொன் டருள்வதன் கடனே 


( 37 ) 


இதன் பொருள் 


ஆனந்த ருத்திரேசத்துள் வீற்றிருக்கும் எம்பெருமானே . அறிவில்லாத 
நான் செய்யும் பிழைகள் மிகவும் அதிகம் . நான் செய்த பிழைகளுக்குத் 
தீர்வு செய்வதற்காக வேதனை மகுந்தததும் நோய் கடியதும் மாகிய 
உடலால் முடியாது மற்றவர்களுக்குக் கொடுத்துதவுவதற்குச் செல்வம் ஒன்று 
கூட நான் பெற்றிருக்கவில்லை . தலால் அடியேல் ஓடுகின்ற பாக்களை 
ஏற்றுகொண்டு என் பிழைகளை நீக்கி உய்யக் கொள்ளும்படி அருள் செய்வது 


உன்னுடைய கடனாகும் . 


SS 


கடன் முகட் டெமுந்த விடமிடற் றடக்க 


கடவுள் ராருயிர் காத்த 
விடவிய காஞ்சி யானந்த ருத்தி 
ரேசத்து ளெம்பரா னடுத்தேன் 


மடவிய மனத்தன் மாசுளா னென்று 


மருங்குளார் நகைத்தியப் பட்டார் 
ஓடவிய நினக்கே பிழவுமற் றதனாற் 
றாழ்ந்துறா தொல்டுளன் கருளே 


( 38 ) 


இதன் பொருள் 


| 


திருபாற்கடலில் அமுதம் வேண்டி கடைந்த போது அக்கடவிலருந்து 
தோன்றிய ஆலகால விசத்தை கழுத்தில் அடக்கித் திருமால் முதலிய 


தேவர்களுடைய உயின்ரக் காத்த பெருமை பொருந்திய காஞ்சியில் ஆனந்த 
ருத்திரேசத்தில் விளங்கும் எம்பெருமானே . உம்மை சரனமாக அடுத்துள்ளேன் . 
நான் அறிவில்லாத மனத்தனாகவும் குற்றமுள்ளவனாகவும் இருக்கிறேவென்று 
நீக்கி விட்டால் மற்றவர்கள் எள்ளி நகையாடுவார்கள் . அதனால் உமக்கே 
இழிவு உண்டாகும் . ஆதலால் என்னை வளக்காத ண் தொண்டினை ஏற்ற 
அருள் செய்ய வேண்டும் . 


| 


அருளுவ னருளு வானெனப் பன்னா 


ளவாய வா ய லந்தலாந் தெய்தே 


அருளினுங் கழிக கழிகவென் றாடல் 


யாவும் பார்த் திருந்தனை நியூந் 


56 


-- 


. 


தெருளினர் குழு மானந்த ருத்தரே 


சத்து சிவபரம் பொருளே 


வெருளுவ லவிவா நின்று நீ விடுப்பன் 
விரைந்தென திடும்பைநோய் களையே 


( 39 ) 


இதன் பொருள் 


அருவினால் தெளிந்தவர்கள் சூழ்ந்துள்ள ஆனந்த ருத்திரேசத்துள் 
விளங்கும் சிவபரம் பொருளே . தங்கள் அருள் கிடைக்கும் என்று பலகாலும் 


விருப்பத்தினால் நொந்துறொந்து இளைத்து விட்டேன் நள்ளிருவில் 
நடனம் புரியும் பெருமானே . ன் துன்பம் நீங்கும் நீங்கும் என்று எண்ணி 
யிருந்தேன் . துன்பத்தால் மகவும் வேதனைப் பட்டுள்ளேன் . அத் தாங்கள் 


விரைவாக என் துன்பமாகிய நோயைக் களைத்து விடுவிக்க வேண்டும் . 


விசேடக் குறிப்பு 


பாடுவார் பசிதீர்ப்பாய் பரவுவார் பங்களைவாய் 


ஓடுநன்களினாக வுண்பாக் குழல்வானே 


காடுநல் விடமாகக் கடுவிருள் நடமாடும் 


வேடனே குருகாவூர் வெள்ளடை நீயன்றே . 


களையினா யலக முழுவதுங் காக்கும் 


கன்ஏறு தால் காஞ்சி மாநகால் 


ைைள மதுப் பொழில்சூ ழானந்த ருத்தி 


ரேசத்து வித்தகா தமியேன் 


S7 


5 


றளைய விழி பநீ படுவதே போலுந் 


தாளினைத் தருவதற் கேது 


திளைபெருங் கருவை யன்று கொ லதுசெய் 


வித்ததுந் திருவருட் டிறமே . 


( 40 ) 


இதன் பொருள் 


காஞ்சி மாநகால் தேன் நிரம்பி உள்ள சோலைகள் சூழ்ந்த 
ஆனந்த ருத்திரேசத்துள் வீற்றிருக்கும் வித்தகரே . உலகம் முழுவதையும் 
பாதுகாக்கும் கன்ணுதல் பெருமானே . தனியேனுடைய வினைகன் 
நீங்குவதற்காகவும் திருவடிகளைத் தந்தருளினர் போலும் அவ்வாறு தந்தற்கு 
காரணம் அனைவரிடத்திம் தாங்கள் செலுத்தும் கருணையாலோ அல்லது 


தங்கள் திருவருள் திறத்தாலோ அறியேன் . 


அருட்டிறஞ்சே ரானந்த ருத்திரேசத் தமர்ந்து 
பொருட் டிறங்கள் படுத்தருளும் புண்ணிய னைப் புன்மதியைத் 
தெருட்டியிரு முதற்குருவை சேர்ந்தார்க் குழலமேறு 
மிருட்டிலருக்குமே யெழுந்த வின்னொலியின் மாயுமே . 


( 41 ) 


இதன் பொருள் 


திருவருள் திறம் மகுந்த ஆனந்த ருத்திரேசத்தில் ஐந்தருளி இருக்கும் 
உன்மைப் பொருளை விளக்கிக் காட்டும் புண்ணிய வடிவமான வலும் , புலமதியைத் 


தெளிவத்து நீக்கி அருளும் முதற் குருவானவதும் ஆகிய இறைவனை அடைந்த 


S8 


| 


அடியார்களுக்கு அறிவு உயரும் அஞ்ஞானம் வானத்தில் தோன்றிய 


இருள் சூரியனால் நீங்குவது போல நீங்கிவிடும் . 


மாய் வனவும் பிறப்பனவும் வைகுவனவும் புந்தி 


யாயுமெனி லானந்த ருத்திரேசத் தமர்ந்த 
தேவுமிள மதிச்சடிவச் சிவபெருமாள் பதித்தன்றில் 


காயுமுல் கிடைச்சிறிதும் கதுவா கதுவாதே 


( 42 ) 


இதன் பொருள் 


ஆனந்த ருத்திரேசத்துள் வீற்றிருக்கும் பிறைமதியைத் தம் 


சடையுள் சூடியுள்ள சிவபெருமானாகிய தெய்வத்தின் திருவடிகளில் நம் 
மனத்தைப் பதியச் செய்தால் இன்பம் நிறைந்த உலகில் பிறப்பதும் 
வாழ்வதும் பன் இறந்து விடுவதும் ஆகியவைச் சிறிதும் நம்மை பற்றாது . 


கதுவியூயி நினைக்கவற்றி கலக்குவது மூலமல 


மதுகாப்ப தானந்த ருத்திரேசத் தமர்ந்த 
விதுவொளிர்பொற் சடைப்பெருமான் விளங்குதிரு வருளதுதான் 


முதுமறையின் வழிச்சரியை முதன் மூன்றின் வருவதே 


( 43 ) 


இதன் பொருள் 


ஆனந்த ருத்தரேசத்தள் அமர்ந்த ஒளபொருந்திய பொன் போலும் 
சடையை உடைய எம்பெருமாவில் 

எம்பெருமானில் விளங்குகின்ற திருவருளால் தான் உயிருகளை , 


S ) 


வேதியர் நாயகள் 
மூலமானது படித்து சூழற்றி கலக்குவதிலிருந்து காப்பாற்றப்பட முடியும் . 
அத்துடன் வேதங்களில் சொல்லப்பட்ட நான்கு படிகளாசி , சரியை அரயை 
யோகம் , ஞானம் ஆலய மூன்றும் அடைக்கப் பெறும் . 
விசேடக் குறிப்பு 


திருநாவுக்கரசர் , ஆதிபுராணம் , 


தேவாரம் 5 - ம் திருமுறை . 


வருவதும்பன் போகுவது மாயுழலு மாறுடத்தி 
எருன் பகுந்த வானந்த ருத்தரே சத்தமிழ்தை 


யொருமுறையேத் திடினுங்க சூலமந்த பவமறைய , 


திருமுறையேத் திடினும்மை யெய்தினர்க்கும் பிறப்பற் 


( 44 ) 


இதன் பொருள் 


ஆனந்த ருத்திரேசத்துள் வீற்றிருக்கும் அமிழ்தம் போன்ற இறைவனை 
யொருமுறை துதித்து வணங்ககால் உங்களைத் துன்பப்படுத்தும் வினைகள் நீங்கும் 
இரண்டு முறை துதித்து வணங்கினால் உங்களுக்கும் உங்களைச் சார்ந்தவர்களுக்கும் 
மானுடத்தில் பிறப்பதும் பின்னர் இறந்து போவது மாக உழல்கின்ற 
பிறப்பு நீங்கும் . 


லே 


இமுடலுக் தபகார மயற்றியுறு நாள் வினி 


வறுவதுசெய் தானந்த ருத்திரே சத்திறையை 


பெறுவது செய் தாயில்லை பழையிற்பட் வலித்தாய் 


கொறுகுன்றுக் குஞ்சுமனா துங்கோட்பட் டாய் மனக்கும் 


( 45 ) 


( வாழ்நாளை வீனே கழித்தாய் ) 
மனமே ! 

அழிந்து போக்கிற உடலுக்காக பலகாலும் வீணாக 
உபகாரங்கள் செய்து வாழ்நாளைக் குறைத்துக் கொண்டாய் ஆனந்த 
ருத்திரேசத்து விளங்கும் இறைவனை அடைவதற்கு முயற்சி செறிதும் செய்தாயில்லை . 
எப்பொழுதும் தவறுகள் செய்து கொண்டிருக்கிறாய் . உன்செயல் மலையில் 
முட்டிக் கொண்ட குஞ்சு போல தீய வற்றால் நீ பிடிக்கப்பட்டாய் . 


குரங்கு மனந் துறவோர்க்குங் கொடியிடையார் நடநவிற்று 
மரங்கமலி யானந்த ருத்தரேசத் தடிகளை 
வரங்களெனத் தனதருணை வயக்கமுறுந் தனை மன்ற 


வரங்கியரு ரூவனென்றால் யாதவரம் பெறாரவன்பால் 


( 46 ) 


தன் பொருள் 


மகளிர் நடனமாடிக் கொண்டு வலம் வரும் மரங்கள் மிகுதியாக உள்ள 
சோலைகள் சூழ்ந்த ஆனந்த ருத்திரேசத்துள் அமர்ந்திருக்கும் இறைவனை 
தன்னை வழிபடும் குரங்கு போன்ற மனத்தை நன் மனமாக்க துறவிகளுக்கு 
தனது கருனைய ாய வரங்களை பத்தியும் கொடுத்தருளு கின்றவனுமாகிய வனைத் 


ாே 


துதித்து எங்களுக்கு வரங்கள் தந்தருள வேண்டுமென்று வணங் அனால் 


அவனிடத்தில் எந்த வரமும் நிச்சயமாகப் பெறாமல் இருக்க மாட்டார்கள் . 


டாலொத்த திருநீற்றான் பவனத்த னொளிருருவா 
னீலத்தி வைரமடற்றா விலா நகையா விழல் கருற்று 
மாலத்த னானந்த ருத்தரே சத்தமலன் 
கோலத்தைக் குறிக்கொண்டேன் பிறர்கோலங் குறியே னே 


( 47 ) 


* 


இதன் பொருள் 


பால்போலும் வெண்மையாக திருநீற்றை அணிந்தவனும் உலகத்தில் 
பிரகாசிக்கும் உருவம் கொன்டவஓம் நீல நிறம் பொருந்திய விடத்தைக் 
கழுத்தில் உடைய வஓம் நிலவு போன்ற தண்கிய குறு நகை சடைய வனும் 
பெருமைபொருந்திய ருத்திரேசத்துள் விளங்கும் மலமற்றவனும் ஆகிய இறைவன் 


திருவடி நிழல் பொருந்திய திருக் கோலத்தை உற்று குறிக்கொண்டு 
வணங்குகிறேன் . மற்றவர்களுடைய அழகை எண்ண மாட்டேன் . 


குறியே து மில்லானென் குறிமாற்றக் குறியேற்றா 


னறிவாள னானந்த ருத்திர சம்பதியா 
யுறைவானென் பதியே னக்சிங் கொழிக்கற்ப வளமானல் 


முறிமேனி தரித்தானென் முடைமேனி கழிப்பவே 


( 48 ) 


இதன் பொருள் 


வடிவமானவனும் ஆனந்த ருத்திரேசத்தை இடமாகக் கொண்டு 


62 


உறைவானும் தனக்கென அடையாளமேது இல்லாதவனும் என் குறியை மாற்ற 
அக்குறியை தான் ஏற்றுக் கொண்டவனும் ஆகிய இறைவன் என்னை இங்கு 
இருக்கச் செய்து இளமையான மாந்தளரின் நிறத்தை தன் மேனியில் தரித்தான் . 
ன்னுடைய புலால் நானும் உடம்பை நீக்கினான் . 


சுழிசாதல் பெற்றார்கள் கைகண்டார் காஞ்சிநக 
ரழியாத வானந்த ருத்திரே சந்திறையை 
யொழிக்காதல் பெற்றார்க நெறல்வேண்டல் வரையுச்சிப் 
பழகான முடயில்றை போரிதயிர்த்த வாறாமகல் 


( 49 ) 


இதன் பொருள் 


காஞ்சி மாநகரில் அழிவில்லாத ஆனந்த ருத்திரேசத்துள் வீற்றிருக்கும் 
இறைவனை புகுந்த அன்பு கொண்டு வணங்கியவர்கள் அவன் திருவருளைப் 
பொறம் அடைந்தார்கள் - அவனிடத்தில் அன்பு கொள்ளாதிருந்தவர்கள் 
அவனை அடைதல் என்பது மழையில் உச்சியில் பொழிந்த கருனை பொத்தலுடைய 
பாத்திரத்தில் வைத்தால் பயன்படாதவாறு போலப் பயன்படாது . 


மாலிருந்த வலக்கரத்தான் வரையிருந்த விடக்காத்தால் 


நூ எழுத்த மனத்தேரா எ லொருநால் வர்க்களிப்ப 
வாலிருந்த வானந்த ருத்திரே சத்தமலற் 


கோலட்டல் வழக்கன்றே யூறு மலத்தின் வெரீஇயினரே 


( 50 ) 


23 


- 


இதன் பொருள் 


ஒளி பொருந்திய ஆனந்த ருத்திரேசத்தில் வீற்றிருக்கும் விமலனுடைய 
வலக்கரத்தில் மா இருக்கும் இடப்பாகத்தில் இமய மலையில் அவதரித்த 
இறைவி விளங்குவாள் . வேதமாகிய நால் இழுத்த அழகிய தேரையுடையவன் 
ஜனகாதி முனிவர்களுக்கு வேதங்களை அருளச் செய்தான் . அத்தகைய 
இறைவன் சன்னதியில் கோலமிட்டு அழகு படுத்துகின்ற படிக்க மல்லாதவர்கள் 
தன்புறுத்தும் மும் மலத்தால் வேதவை பட்டு உழல்வார்கள் . 


வெருவுவதேன் வருவினைக்கு மடமநெஞ்சே வேலைஷ்ட 


மிடற்றடக்கி வின்னோர்க் கெல்லா 
மருவியென விழிவிழ்த்த புலைமாற்றி யாவியரு 


ளானந்த ருத்தி ரேசத் 


தொருபொருபுன் டவன் பெயரும் டவனையன்மி யோங்கியவத் 


திருவெழுத்தை யூரைத்துப் போற்றின் 
பெருகிய பே ான்பவெள்ளத் தழுந்த யொன்றாய் 
பினைந்துவ டி னெஞ்ஞான்றும் மழையின்றே 


( 51 ) 


இதன் பொருள் 


நெஞ்சமே நமக்கு வரயிருக்கும் எதிர்வினைக்கு ண் பயப்பட 
வேண்டும் , பாற்கடலில் வந்த ஆலகால வித்தை உண்டு கழுத்தில் 
துடக்கிய தேவர்களுக்கெல்லாம் வந்த துன்பத்தால் கண்கள் சோர்ந்த 

வை மாற்றி உயிர் கொடுத்தருளிய ஆனந்த ருத்தரேசத்துள் வீற்றிருக்கும் 
ஒப்பற்றவனை அடைந்து சிறப்புற்றோங்கும் திருவைந்தெழுத்தை பலகாலும் 


64 


சொல்லிபோற்றி ஓதித்தால் போரின்பமாக வெள்ளத்துள் அழுத்தி 
அவளோடு ஒன்றாய் இனைந்து வருவாய் இனி எப்பொழுதும் துன்பமேயில்லை . 


இன்றாவுத் தீவனை கள் சால வாற்றி 


யெழுநான்கு கோயளற வனத்தழகி 


நின்றவனைப் பயனருந்தப் பிரிகள் பல்ல நெருங்கியவர்க் 

கையிற் கடந்த நெஞ்சே கான்டி 
நன்றியின் வேண்டுமெனிற் காஞ்சி மார் 


நலத்தகையை யானந்த ருத்தி ரேசத் 
தொன்றியொளர் பரம்பானைத் தேவர் தேவை 
யுண்ணும் தியன் னவனடியா ருவப்பச் செய்யே 


( 52 ) 


இதன் பொருள் 


மனமே ! இதுவரை செய்த வினைகளின் பயனை நுகர்ந்து பல 


பண்களால் அடர்கொண்டு இன்பப்படுவதைக் கண்டிருக்கிறாய் இனியாகிலும் 

நன்மையடைய வேண்டுமெனில் கச்சிமூரரில் நல்ல பண்புகளை அருளும் 
ஆனந்த ருத்திரேசத்துள் அடைந்த அங்குள்ள இறைவனோடு ஒன்றி பரம்பரனாகிய 
தேவனை பலகாலும் எண்ணுவாயாக . அவதுடைய அடியார்கள் மகிழும் 


செய்ல்களைச் செய்வாயாக . 


செய்யவுரு வான்வெள்ளை நீற்றா னிலந் செறிமிடற்றால் 
செறியிடற்றான் பொற் கடையான் பைங்கட் முத்திப் 


பைய ரவப் பனைா ஹடுத்த தோலான் 


பல்லெடுத்த கபாலத்தான் பயினற் கத்தான் 


As 


மையளக வுமையிடத்தான் மழவெள் ளேற்றான் 


மருங்கு மடை பதத்தா னென்று வாழ்த்தி 


பையனன நல் வானந்த ராத்த ரேசத் 


தடிகளை கன் டார்கானா ரவல நோயே 


( 53 ) 


இதன் பொருள் 


சிவந்த திருமேனி யுடைய வறும் தூய நீறவிந்தவனும் நீல நிறம் 
பொருந்திய கழுத்தையுடைய வனும் பொன்போலும் சடையுடைய வலும் 
பசிய கன்றும் விசம் பொருந்திய படமும் உடைய பாம்புகளை ஆபரணமாக 
அணிந்தவனும் தோலாடை அணிந்தவனும் பற்கள் பொருந்திய பரம்மக் 
கபாலத்தைக் கையில் உடைய வதும் சிறந்த கத்தாட்டுபவனும் மைபோலும் 
சுந்தலை யூடைய உமையம்மை இடப் பாகத்தில் உடைய வனும் இளமை 


பொருந்திய வெள்ளேற்றில் ஊர்ந்து வருபவனும் பத கணங்கள் சூழ 
வருபவனும் என்றும் . ஆனந்த ருத்திரேசத்துள் வீற்றிருக்கும் அடிகளைக் 
கண்டு வாழ்த்தியவர்களைத் தன்பமாகிய நோய் சென்றடையா . 


நோயிலியை மலமாயை கன்ம மில்லா 


நோன்றகையை நூலுரைத்த முனைவன் தன்னைத் 


தாயிலியைத் தத்துவனை யுலகுக் கெல்லாற் 


தாயாகி யருள் சரக்குங் தந்தை யானை 


வேயில் தோ ஞமைபூசை கொண்ட காஞ்சி 


வேதியினை யானந்த ரூத்தி ரேசக் 


கோயில்டை குருமணியைக் கறு வார்கள் 


குவலயந்தங் கூற்றின் வழி நடப்பக் கொள்வார் . 


( 54 ) 


66 


இதன் பொருள் 


பிறவி நோய் இல்லாதவனும் மும்மலம் இல்லாதவனும் வேதங்களை 
யெல்லாம் இருளிச் செய்தவனும் பெற்ற தாயை இல்லாதவனும் தத்துவ 
விழவமானவனும் உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் 
இருந்து அருள் கொடுப்பவனும் மூங்கில் போலும் தோளை உடைய இறைவி 
பசிக்கும் பேறு பெற்ற காஞ்சியும் பதில் ஆனந்த ருத்திரேச திருக்கோயில்ல் 
விளங்கும் குருமணியும் ஆகிய இறைவனைப் போற்றி குதித்து வணங்குகின்றவர்கள் 
சொல்லும் வழியிலே உலக மக்கள் நடந்து வருவார்கள் . 


வாரணிந்து வடம்பட்டித் தோய்யி றீட்டி 


மையெழுதி யலர்சூட்டி மாத ரார்பாற் 


நீரணிய வொருவருஞ்செப் பாமை நீயே 


செல்கின்றாயே நான் மறையஞ் செல்வக் காஞ்சி 
யே ரவிந்த வானந்த ருத்தி ரேசத் 

தெம்மானை யிறைஞ்சாயென் றரற்றா நீன்றும் 
போரவிந்த விடையானை யேகம் பத்தெம் 
புன்யை னை நெஞ்சேசே ராயி தென்னை 


( 55 ) 


இதன் பொருள் 


நெஞ்சே ! காஞ்சிமாநகரில் சிறந்த விளங்கும் ஆனந்த ருத்திரேசத்சள் 
வீற்றிருக்கும் எம்மானை வணங்கி அவன் திருநாமத்தைப் பலகாலும் சொல்லா 
திருக்கின்றாய் . மற்றும் கொள்ளும் தன்மையுடைய வீபையின் மேல்கர்ந்து 


1 


வரும் திருவேகம்பத்துள் புண்ணிய வடிவமானவனைச் சென்று அடையாதிருக் 
கின்றாய் . ஆனால் கச்சனந்து ஆபரணங்கள் பட்டித் தொய்யில் எழுதி 
கண்களில் மை எழுதி கூந்தலில் மலர்களைச் சூட்டிக் கொண்டு செல்லும் 
பெண்கள் இடத்தில் ஒருவரும் செல் என்று சொல்லா முன்னமே நீயே 
சென்று அடைகின்றாய் இது என்ன விந்தை . 


1 


என்னுயிருக் குயிர்போலுங் கச்ச பேசத் 


தெம்பெருமான் போவமெயி லேகம் பத்து 


மன்னியொளி ரேகம்ப வாணன் போலு 


மயானத்து மணிபோலுங் காரோனத்துத் 


துன்னு நிழற் கவிளத்துத் தோன்றல் போலுந் 


தூயநெறிக் காரைக்காட் டிறைவன் போலும் 


பொன்னிமைக்கு மானந்த ருத்த ரேசம் 
பொற்பவீற் றிருந்தருளும் புரானன் நானே 


( 56 ) 


இதன் பொருள் 


பொன் போலும் ஆனந்த ருத்திரேசத்துள் அழகு பெற வீற்றிருக்கும் 


ண் பெருமான் தான் என் உயிருக்கு உயிர் போலும் சிறந்த விளங்கும் கச்ச 


பேசத்துள் கச்ச பேசனாகவும் அழகு பொருந்திய திருவேகம்பத்தில் நிலைபெற்று 
விளங்கும் ஏகம்பவாணனாகவும் , கச்சிமயானத்தன் மணிபோலும் சிறந்தவராகவும் 
தரு காயாரோகணத்துள் வில்வ மரத்தடியில் விளங்கும் பெருமானாகவும் 


திருநெறி காரைக் காட்டில் விளங்கும் பெருமானாகவும் விளங்குகின்றார் . 


3 


தானேவல் விருட்கிடந்த நாட்ப னாக்கை 


தந்துமன மாதி யாற்றழைத் தகன்ற 


மானாது பொருந்திமல பாக மாக்க 


யருள்பதித்துத் கன்மநே ராக்கி யாண்ட 


வானேயு , மானந்த ருத்தி ரேச 


வாதனைமா வடிமுளைத்த மாணக் கத்தைக் 
கானேயு மலர்து விக் கருணை நோக்கிக் 


கரைந்துருகப் பவிகடப்பா குறுவ தென்றே 


( 57 ) 


இதன் பொருள் 


இருண்ட கருவறையள் கிடந்த உயிர்களைக் கருணையினால் உடல் 
கொடுத்து மனம் முதலாகிய கருவிகளைக் கொடுத்து விசலாமாகிய இவ்வுலகல் 
பிறக்கச் செய்து பின்னர் அவற்றிற்கு மலங்களைப் பக்குவம் செய்து 
நீக்கித் தம் திருவருளை அவ்வுயிர்களால் பதித்து இரண்டு வினைகளையும் 
சமமாக்கி ஆண்டு கொண்ட சிறந்த ஆனந்த ருத்திரேசத்துள் வீற்றிருப்பவனும் 
ஒற்றை மாவடியில் விளங்கிய மாணிக்கம் போன்றவனுமாகிய இறைவனை மலர்த்து வி 


அன்போடு 


ன்றிழம் வெண்மதியும் விலகி யேரு 


மொழிற்காமக் கோட்டம்வாழ் காஞ்சி மூசர் 


மன்டு காப்பு நட மாடு முக்கண் 


வள்ளலுய ரானந்த ருத்தி ரேசன் 


69 


வென்றாடு மலவன்யை யறுத்த லோடு 


மேலானே னநு சுத்தத் தருளா மென்றான் 


நன்றாளி விருந்ததொழில் புரியப் புக்கேன் 


றகுதியின்மை காட்டினான் றணிந்துய்ந் தேனே 


( 58 ) 


E 


இதன் பொருள் 


வான்வழி செல்லும் நிலவு தனக்கு நேராக செல்லாமல் ஒதுங்க 
செல்லும் அமைப்புடைய அழகு பொருந்திய காமக்கோட்டம் பொருந்தியுள்ள 
காஞ்சியம் பகுதியில் சிறப்பான வகையில் காப்பு நடனம் செய்யும் 
பேருமானும் ஆனந்த ருத்திரோத்துள் வீற்றிருக்கும் பெருமானும் ஆசிய 
இறைவன் வலிமை பொருந்திய மும்மலங்களை நீக்கியருள் உயர்ந்ததாகிய 


துமையான தம் அருளைச் செய்தான் அதனால் நன்மை தரும் செயல்களைச் 


செய்ய தொடங்கினேன் அத்துடன் என்னிடம் உள்ள தகுதியின்மையை விளக்கினான் . 


நான் அத்தகுதியின்மையை நீக்கி நன்மை அடைந்தேன் . 


உய்ந்தாமென் றமரர்தொழு தாட நோக்க 
மறுத்தவர்கள் வேட்டவா முதவு நாதன் 


பந்தாடு பண்முலையாள் பாகத் தன்னால் 


பண்பினை சூ ழானந்த ருத்தி ரேசன் 


பந்தாத விருண்மலமும் யாஜனும் பிந்தப் 


பெயர்ந்துமல மறுத்தாங்குத் தருகி னேனை 


முந்தாத வகைதொத்துத் தான் முன் னாகி 


( 59 ) 


முடியாத முன்வெள்ளத் தழுத்தி னானே 


10 


இதன் பொருள் 


தேவர்கள் தாங்கள் உய்வது கருதி தங்கள் திருவிழகனைத் தரிசித்து 


வணங்குவர் அவ்வாறடைந்தவர்களுக்கு அவர்கள் விரும்புகின்றவற்றை உதவுகின்ற 


பெருமானும் . அழகிய ஆபரணங்கள் அணிந்த இறைவன் இடபாகத்தில் பெற்ற 
தலைவனும் தனக்கென் குணங்கள் இல்லாதவனும் ஆனந்த ருத்திரேசத்துள் 


வீற்றிருப்பவனமாதிய இறைவனை நான் வணங்கினேன் ண்டை முள்ள மும்மலங் 
களையும் நீக்கி அவை மீண்டும் அனுகா வண்ணம் அருள் செய்து மிகுதல் இல்லாத 
ஆளந்த வெள்ளத்துள் என்னை ஆழும்படி செய்தாள் . 


அழுத்தினான் ரூலத்தி னே டுமா லாக்கை 

யாந்தேற்றான் மலர்த்த விசிற் கிழவன் சென்வி 
விழுத்தினான் வாளிரவி யெயிற்றுப் பந்த 


வீட்டினா றைக்கனொடு மெச்ச னாவி 


வழுத்தினார்க் கருள் சுரந்து வேட்ட முற்றும் 
வழங்கிடு மானந்த ருத்தி ரேசன் 


கொழுத்தின்னா நெறிக்கடவி யென்னைத் தட்டுங் 


கோணைமலப் பெரும்பகையை குமைத்திலானே 


( 60 ) 


இதன் பொருள் 


தம்மை போற்றித் துதிப்பவர்களுக்கு அருள் வழங்கும் ஆனந்த ருத்திரேச 
பெருமான் குலத்தினால் திருமாலை அழுத்தினார் தாமரை பயில் வீற்றிருக்கும் 


7 


பிரமனின் தலையை அரிந்து மண்டை ஓட்டைக் கையில் பெற்றான் . 
பொருந்திய சூரியவின் பற்களை உதிர்த்தான் தக்கன் எச்சல் ஆகியவர்களின் 
உயர்களை நீக்கினான் . ஆனால் அகம்பாவத் திய வழியில் செல்லும் 


ண்விடம் மலங்களாகிய பகையை அழிக்கவில்லை . 


குமைத்தா வெதர்ந்த காலனுயிர் 


கோல மாரன் றனக்கருவ 


மமைத்தான் காஞ்சி யானந்த 


ருத்தி ரேச னெனவஞ்சி 


அமைத்தாற் பழுது வருமாலென் 


றென்ன யிமையா தமரரெலாற் 


தமைத்தாம் பேனி விசும்பருந்தார் 


தனாமா தவத்தோர் நகைக்கவே 


( 61 ) 


இதன் பொருள் 


காஞ்சியில் ஆனந்த ருத்திரேசத்துள் வீற்றிருக்கும் பெருமான் தம்மை 
எதிர்த்த இய மன் உயிரை அழித்தார் ; அழகிய மன்மதனைக் கோபங்கொண்டு 
அழிந்தார் ணப் பயந்து தேவர்களும் தாங்கள் கன்னை அமைத்தால் பழுது 


வரும் என்று என்ன ஆகாயத்தில் இமைக்காது இருக்கின்றார்கள் . 


அவர்கள் 


தங்களைத் தாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவே இவ்வாறு வானில் இருக்கிறார்கள் 
தவசிகள் அவர்களைக் கண்டு எள்ளி நசையாடுகிறார்கள் . 


72 


நகைக்கு முறுவ னெருப்பான 


னெறிவினக் கரத்து நெருப்பானான 


நகைக்கு துதற்க வெருப்பானாற் 


றயங்கு முருவு நெருப்பாவான் 


முகைக்குஞ் சோலை யானந்த 


ருத்தி ரேச முடி முதலே 


பகைக்கும் பகையு நினக்குளதாய்ப் 
பாறனி ருக்கு இருக்குமே 


( 62 ) 


இதன் பொருள் 


மலர்கள் மலர்ந்துள்ள சோலைகள் சூழ்ந்த ஆனந்த ருத்தரேசத்துள் 
வீற்றிருக்கும் . முதற்பொருளே நீ சிரித்தால் அத நெருப்பாகிறது .. 
உம்முடைய இடக்கரத்தில் நெருப்புள்ளது . உன்கண் நெருப்பாக உள்ளது . 
உம்முடைய உருவம் நெருப்பாக உள்ளது ஆகையால் உம்மை விரோதம் செய்யும் 
வகைவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா முடியாது . 


இருக்கு முதலா நான் மறையு, 


மெழுந்து நாடி யெட்டாமற் 


றருக்கு விலிய , மானந்த 


ருத்த ரேசத் தனிபெருமா 


23 


ho 


ஒருக்சிய யளியே ஓன முழுது 


மோவா வின்பம் துறைபடியச் 


செருக்கு மலத்தின் றிறனழத்தான் 


றேங்கிற் றெங்கு மருட்கடலே 


( 63 ) 


இதன் பொருள் 


இருக்க யசூர் , சாம , அதர்வனம் தம் கருவம் அழிந்து போற்றும் 
ஒப்பற்ற பெருமானாக விளங்குபவனே என் உள்ளத்தை உருக்கி கருணையை 
--ள்ளம் முழுதும் நிறைய செய்து நான் இன்பமாகிய அறையள் மூழ்கும் படி 
அருளி செய்ய வேண்டும் . அதனால் ண்னுடைய செருக்கு மிகுந்த மலங்களின் 


ஆற்றல் அழிந்து விடும் . 


உம்முடைய அருள் தேங்கி நிற்கும் . 


| 


கடலாய் விருந்தால் மழையானால் 


கதிர்த்த மணிக்குன் அசுளாளா 


வீடனா ரடவி முழுதானா 


னெல்லா மானான் காஞ்சிநகர் 


மடலார் சோலை யானந்த 


ருத்தி ரேசம் வதிவள்னல் 


படமா வளியே ஓளம்புகுந்து 


பயின்றா னீங்காப் பரிசிறனே 


( 64 ) 


74 


இதன் பொருள் 


மலர்கள் மலர்ந்துள்ள சோலைகள் சூழ்ந்த ஆனந்த ருத்திரேசத்துள் 
விளங்கும் வள்ளலாகிய கடலாக விரிந்துள்ளான் . பெய்யும் மழையாக 


விளங்குகிறான் . 


பிரகாசிக்சின்ற நவமணிகளாக விளங்குகிறான் , 


விசாலமான 


பூமியாக விளங்குகிறான் . மற்று முள்ள பொருள்களாகவும் விளங்குகிறான் . 
அத்தகையோன் இரங்கதக்க என் உள்ளத்தில் படமாகப் புகுந்து பயில்கிறான் 


து அவன் செய்த பாகாகும் 


பாசில் விழைந்து மாறுடனாய்ப் 


பதுமத் தடங்க வான்மகவான் 


. 


பெரிய வெறுக்கை தனதெனப் 

பொதும் பாவாற் புகழ்புலவீர் 
காசு தவிக்கு மானந்த 
ருத்தி ரேசக் கன் னவதல் பால் 


விரசு மன்மற் பாப்புனையின் 
வேட்ட வேட்டாங்கு கடுக்குமே 


( 65 ) 


இதன் பொருள் 


புலவர்களே ஐன்பங்களை நீக்குகின்ற ஆனந்த ருத்திரேசத்கள் வீற்றிருக்கும் 
கண்ணுதல் பெருமா! விடத்தில் பகிசில் பெற விரும்பி தாமரை மலரில் வீற்றிருக்கும் 


பிரமனும் விசாலமான கம்ஏறுடைய திருமாலும் , று றுயாகம் செய்த 
இந்திர பதவி பெற்றவனும் பசித்தப் பொய செல்வ நிலைகளைத் தங்களுடையது 
னப் பெற்றுள்ளார்கள் . ஆதலால் மிகுந்த அன்புடன் பாக்களைப் புனைந்து 
ஏத்துங்கள் நீங்கள் விரும்பியவை விரும்பியவாறே உங்களை வந்தடையும் . 


- 


to 


அடுக்கு மலமே மாயை யே 


படர்க்குங் கல்ய மென மற்றும் 


விடுக்கு மடியார் தாந்தானாய் 


விளையாட் பயர்ந்து பயனெவர்க்குங் 


கொடுக்கும் காஞ்சி யானந்த 


ருத்தி ரேசக் கொழுதமதை 


அடுக்கு முடைமி வென்கரிய 


மொபைன் பாயும் வதியமே 


( 66 ) 


இதன் பொருள் 


எண்ணற்ற ஆணவ மலமும் . 


மாயையும் தன்புறுத்தும் துன்பமும் என்னும் 


மூன்று மலங்களும் நீக்கிய அடியார்களை தன்வில் இணைத்து அவர்களைத் 
தம்மை போவாக்கி அலகிலா விளையாட்டுகளைப் புரிந்த அனைவருக்கும் 
நன்மையை அளிக்கும் காஞ்சியம் பகுதியில் ஆனந்த நத்திரேசத்கள் விளங்கும் 
மன் போன்ற பெருமான் உடுக்கும் உடை யானையின் தோலாகும் அணிந்து 
கொளும் ஆபரணம் பாம்புகளாகும் . 


வதிவம் புவனந் தொறுந்தாலும் 


வதிந்து வினை வினிது ட்டிப் 


பொதிய மலத்திம் வலிதேய்த்துப் 


புனித மாக்குந் திருக்காஞ்சி 


பதயில் வளரு மானந்த 


ருத்தி ரேசப் பசுபதிதல் 


26 


கதிர்செய் மனது புரக்கழற்றான் 


1 


கருதா வினைக்குத் தீர்வுளதோ 


( 67 ) 


இதன் பொருள் 


உயிர்கள் வாழுகின்ற பல புவணங்கள் தோறும் தாமும் அவ்வுயிர்களுடன் 
வாழ்ந்து அவற்றிற்கு நல்வினை களை இனிமையுடன் பொருந்தச் செய்து முன் பருந்த 
மும்மலங்களின் ஆற்றலை அழித்துத் தூய்மையாக்கு கின்ற காஞ்சியம் பதியில் 
விளங்குங்கின்ற ஆனந்த ருத்திரேச பசுபதியின் ஒளிசெய்யும் வீரக்கழலும் 


சிலம்பும் அணிந்த திருவடிகளை எண்ணி வணங்காதவர்களுக்கு அவர்கள் வினைகள் 


எக்காலத்தும் தீராது . 


பினக்கில்லாத பெருந்துறை பெருமாள் 


உன்நாமங்கள் பேசுவார்க் 


சினக்கிலாததோர் இன்பமே வரும் 


ஒன்பமே துடைத்து 


1 


உளமே பிழைத்தா மலையென்பா யுள்ளே 


பிழைக்கும் புழை கேண்மோ 


விளமாம் பொழில்சூ ழானந்த ருத்தி 


பேசத் தெம்பெருமா 


ளைமாந் துரும்பு போனம்மை யாக்கப் 


பனிக்குற் தொழிலெல்லாம் 


வளரா நிற்பநி றினதாக மதித்தாய் 
பவத்திற் கதித்தாயே 


( 68 ) 


27 


இதன் பொருள் 


மனமே நான் தவறு ஒன்றும் செய்ய வில்லை என்று சுறுகிறாய் 


ஆனால் மறைவாக செய்கின்ற தவறுகளைக் கேட்பாயாக . 

வளமான 
பொழில்கள் சூழ்ந்த ஆனந்த ருத்திரேசத்துள் வீற்றிருக்கும் நம் பெருமாள் 
இரும்பிலுள்ள இரும்பு நீக்கப்படுவது போல் நம்மை வினைகளை நீக்க அருள் 
செய்யும் பணிகளை எல்லாம் வளராமல் நிறுத்துகிறாய் . மற்றும் நீ 
செய்ததாக எண்ணுகின்றாய் . மீண்டும் மீண்டும் பிறவியிலே செல்ல 
என்னறு கின்றாய் . 


தாயா யிரங்க யானந்த ருத்தி 


ரேச் தனிவள்ளன் 


மாயா வுருவ மெனக்களித்து 


மாயா வருவிற் றான் வதிந்து 


தோயா திருக்கு மவவியல்பு 


தந்தா யாசன் மடநெஞ்சே 


வியா நின்ற ங் கபாவமாய் 


வெற்ற வின்பந் திளைப்பாயால் 


( 69 ) 


இதன் பொருள் 


அறிவற்ற நெஞ்சமே ஆனந்த ருத்திரேசத்தில் வீற்றிருக்கும் ஒப்பற்ற 
வள்ளலாகிய பெருமான் தாய் போல அன்பு கொண்டு நமக்காக இரங்க 
தம்மனெயயான உடலைக் கொடுத்து நம்முள் நாம் கானாத வடிவில் நம்முடன் 
வீற்றிருந்த நாம் செய்யும் செயல்களுக்குப் புறம்பாக இருந்து வாழும் அவன் 
இயல்புகளைப் பாவங்கள் செய்யாமல் இன்பத்திலே மூழ்க இருப்பாய் . 


18 


பாயா வேங்கை மடவாரும் 


பமர றாறு மாட்டுனக்காற் 
காயா நிற்கும் வாளரவக் 


கலன் பன் டெழி மார்பத்தான் 


யார் வணங்கு மானந்த 


ருத்தி ரேசத் தொழுதலத்த 


னோயா வின்பத் தாளுறுத 


லொழிப்பார் யாவர் யாவரே 


( 70 ) 


இதன் பொருள் 


தூய்மையுள்ள அடியார்கள் வணங்கும் ஆனந்த ருத்திரேசத்துள் 
பாம்புகளாகிய ஆபரனங்களை மார்பிலணிந்த எம்பெருமான் திருவடிகளை 
இடைவிடாமல் தொழுவவர்கள் தேவர்கள் வணங்கும் இன்பத்தை அடைவார்கள் 


மற்றவர்கள் வேங்கை மரம்போலும் அறிவுல்லாதவர்கள் போலவும் தேவர்கள் 


போலவும் ஆவார்கள் . 


யாவரும் வந்துவ சங்கபோத 


வெம்பெரு மாரை காட்சிவைகுங் 


காவள ரானந்த ருத்திரேசங் 


காதலிற் கண்டவ ரேத்தொடுத்தார் 


பவனை நான் முக வன்பதமும் 


பதல மோரடி யாவளந்த 


தேவன்வை தந்தமும் பொன்னுலகம் 


செல்லர் கீழ்ப்படவும் பர்சேர்வார் . 


( 71 ) 


74 


இதன் பொருள் 


எத்தகையவர்களும் வந்து திருவடிகளை வணங்கி போற்றும்படி 
சோலைகள் சூழ்ந்த ஆனந்த ருத்திரேசத்துள் வீற்றிருக்கும் . எம்பெருமான் 
உடைய திருவோலக்கக் காட்சியை அன்புடன் தரிசித்து அவனை ஏத்தி 
வணங்குகின்றவர்கள் பிரமனுடைய உலகமும் இம்மண்ணுலகை ஓரமயில் அளந்த 
திருமால் வீற்றிருக்கும் வைகுந்தமும் தேவர்கள் வாழும் இந்திர லோகமும் 
செல்லமாட்டார்கள் . அவை கீழ்படவும் அதற்கும் மேலாக இறைவன் முத்தி 
இன்பத்தை அடைவார்கள் . 


விசேடக் குறிப்பு 


யான் என்தென்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு 


உயர்ந்த உலகம் புகும் . 


திருக்குறள் 


சேர்ந்து கெறிந்தகுரங் கின்மாதர் 
சேல்விழி பார்வையிற் பட்டுறாமை 


வார்ந்த சடைப் பெரு மானைக் காஞ்சி 


வைப்பின் முளைத்த 


மருந்தையன்பர் 


சார்ந்து வணங்குமுக் கட்கரும்பைத் 


தவளவென் வீற்றுரு வசனை சீ சீர்த்தி 


யார்ந்தொளி ரானந்த ருத்தரேசத் 


தண்ணலை யெண்ணினர்வின் னாள்வாரே 


( 72 ) 


சில 


இதன் பொருள் 


தங்களை அழகுபடுத்திக் கொள்ளும் பெண்களுடைய மீன்போலும் 
கண்பார்வையில் அகப்படாமல் நீண்ட கடையை உடைய பெருமானும் காஞ்சியம் 
பதிலில் ஆனந்த ருத்திரேசத்துள் வீற்றிருக்கும் தலைவனும் மூன்று கண்களை 
உடைய இரும்பு போன்றவனும் வெண்ணீறு தரித்த திருமேணியை உடைய வனும் 
அமுதம் போன்ற வனுமாகிய இறைவனை அன்பர்கள் அடைந்து வணங்க 
எண்ணிப் போற்றினால் அவர்கள் தேவலோகத்துக்கு அரசனாக ஆட்சி செய்வார் . 


ஆள்வது செய்தெனைத் தன்றெழும் 


பினக்கு தற்கேமன வாக்குக்காய 
நாள் வயிற் றந்து நன் ணாமை கண்டு 


| 


நாதனல் லானந்த ராத்திரேச 


மூன்வது செய்தொழ காதலோடு மன்னிப் 


ருந்துவணங்கி யிட்டான் 


மீன்வலு செய்திட லாகுங்கொல் 


லோமேத்தகு மத்தறா தெய்வச்சூழல் 


( 73 ) 


இதன் பொருள் 


ஆணந்த ருத்திரேஸ்வரத்தள் வீற்றிருக்கும் பெருமான் நம்மை 


ஆள்வது காரணமாக நமக்குக் கொடுத்துள்ள மனம் வாக்கு காயம் ஆகிய 


மூன்றும் அவனை வணங்காமல் மாறுபட்டு செயல்படுவதை உணர்ந்து இறை வனிடத்தில் 


அவை அஜுறுகாமையையும் கண்டு அவனிடத்தில் அன்பு கொண்டு அவளிடம் சென்று 


வணங்க தோத்திரம் செய்தால் மிகடிக உயர்ந்த அத்தெய்வ சூழலிலிருந்து 


மீண்டுவராத நிலை ஏற்படும் . 


9 


குழலங் காரமும் போதமற்றுந் 
தொல்லுல கத்தவர் காற்ற நல்க 


கேழலங் கோடு மராவுமென்புங் 
கேழ்த்த திருவுருத் தாங்கியாழி 


யே ழல மந்து கலங்கவைய 


மேக வெமுந்தநஞ் சுண்டதென்னே 


யூழலங் கானந்த குத்திரேசத் 
தொகையின் வை கயவும்பர் வேந்தே 


* ( 74 ) 


இதன் பொருள் 


சிறப்புப் பெற்ற ஆனந்தருத்திரேஸ்வரத்துள் வீற்றிருக்கும் . தேவர் 
களுக்குத் தேவனே தாங்கள் உம்மை வணங்கும் அடியார்களுக்கு இன்பம்தரும் 
நற் சூழலும் போகமும் மற்றவைகளும் பகுதியாக கொடுத்தருளி தால்கள் 
மட்டும் பன்றியின் " தந்தனும் பாம்புகளும் எலும்புகளும் கோத்தனிந்த திருமேனியுடன் 
பார்ப்பவர்கள் பயந்து நடுங்கும்படியாக தோற்றமளிப்பதோடு கடலில் 
வசத்தையும் திருவமுது தெய்தது எதனால் ? 


வேந்தர்கள் வேத்தியல் கண்டசோதி 

மேதரு மானந்த ருத்திரேச 
போந்தமு மோர்புலக் குட்டிக்கம்மா 


புவனங்கள் காக்குமொருத் தன்பாய 


லீந்தனை நீதிகொ வன்னமாய 


னெய்திட பின்மைய என்று கொன்னின் 


காந்தொளி மேனியிற் பாதிவல்லே 


கைக்கொண்டு விட்டனன் காசினிக்கே . 


( 75 ) 


CO 


2 


. 


இதன் பொருள் 


மேன்மை பொருந்திய ஆனந்த ருத்திரேஸ்வரத்துள் வீற்றிருக்கும் 
பெருமானே . அரசர்களிடத்தில் நல்லாட்சி முறையை அமைத்த ஜோதி 
வடிவமானவனே ஒரு புளிக்ருப்புக்கு வியம்புறும்பு உங்களைக் காப்பாற்றுகின்ற 
சிங்கத்தை அளித்தாய் . திருமால் இருக்குமிடம் இல்லாதிருக்கின்றான் 
என்றெண்ண ஒளி பொருந்திய உன் திருமேயைல் இடபாதியை விரைந்து பற்றிக் 
கொன்டனன் . இவ்வுலகத்தின் உம் நீதியின் சிறப்பு என்னே . 


4 


விசேடக் குறிப்பு 


புலமுலைப் புல்வாய் வாய்க்கு அருைைன . 


காசினாக் கேற்றதொன் றன்று நின்றன் 


கைத்தொழி லானந்த ருத்திரேசத் 


தாசில ராகியெல் லோருமும் யவல்கிய 


வெம்பெரு மான தனனப் 


பேசுவல் கேட்டி னம்புவாயிற் 


பெய்தது தாங்கி வில்லுமேந்தித் 


தேசொவித் தேரை யிவர்ந்தொடித்து 


தேவர்கள் முன்னர்ச் சிரித்திறன்றே . 


( 76 ) 


& 3 


இதன் பொருள் 


ஆனந்த ருத்திரேஸ்வரத்துள் குற்றமில்லாதவராகய வளங்க 
அனைவரும் கடைத்தேறும் பொருட்டு அருள் செய்யும் பெருமானே . தாங்கள் 
மேருமலையை வில்லாக ஏந்தி பயியைத் தேராக அமைத்து அதன் மீது எழுந்தருளி 


திருமலை அம்பாக எடுதிச் சென்று திரிபுரம் அரிக்கச் சென்ற போது ஒரு 


செயலும் செய்யாமல் தேவர்கள் முன்னனலயில் அறுத்துகொண்டு நின்றது 


இந்த உலகத்திற்கு என்ற செயல் அன்று . 


என்று மிருந் ஓங்கிடந்தும் போந்து 


றெக்கு வணங்கிருக் கேத்தெடுக்குந் 
அன்றிய மெய்யடியா teryாத்துத் 


தொக்கு டயனாய விளை யாட்டயாரு 


நின்றரு ளானந்த நந்திரேச 


நன்னிய றாதவன் பேதுமில்லேன் 


மூன்றலை தழைத்து லே பனியா 


முன்னிளை யென்வினை மோதவாரே 


( 77 ) 


இதன் பொருள் 


ஆனந்த ருத்தரேஸ்வரத்துள் வீற்றிருக்கின்ற பெருமானே அடியார்கள் 
தங்கள் முன் நின்றும் உட்கார்ந்திருந்தும் படுத்திருந்தும் நடந்தும் வணங்க தோத் 
திரத்து உம்மை அங்குகின்ற மெய்ய புகார்கள் நடுவில் அவர்களோடு 


இலைந்து திருவிளையாடல் கொண்டருகரம் பெருமானே நான் சிறிதும் அன்பு 


இல்லாதவனாய் இருக்கின்றேன் , 


தங்கள் * என் தலை தாழ்த்தி பயிவில்லை . 


34 


உம்மை நினைக்கவும் இல்லை . ஆகையால் நான் செய்த வினைதான் 
என்னை மோதித் தன்புறுத்தும் . 


மோது தரங்க மிரங்கு கங்கை 


மெய்யொளி வேனியமைத்த செந்தீப் 


போதிறம் கைத்தல மேந்தற் றும்பர் 
பூமழை சார்த்து வணங்கி தங்க 


டீக்கு மானந்த ரூத்தி ரேசத் 


தேவர் பிரான்கல யேந்தியைய 


மாதா டப்புருங் காலை வேட்ட 


வைப்பி டைமதித் தோவினம்பாய் 


( 78 ) 


இதன் பொருள் 


.. 


ஆலைகள் யோதும் , இழிந்த கங்கையைத் தங்கள் ஒளிபொருந்திய 


சடையில் அமைத்து இடக்கையில் நெருப்பை ஏந்தி தேவர்கள் பமரை 


பெய்து வணங்கி தோத்திறக்கும் ஆனந்த ருத்திரேஸ்வரத்தள் வீற்றிருக்கும் 


தேவர்கள். தலைவனே தாங்கள் பிரமகபாலத்தைக் கையிலேந்தி தாருள்உன 


பெண்களிடம் சென்று பச்சை கேட்ட போது அவர்கள் உம்முடைய நடனத்தை 


விரும்பினார்களை கூறி அருள் வேண்டும் , 


விளம்புவ தொன்றுள தேழை . நெஞ்சே 


யெம்மையிற் கோட்டி திருப்பி ழைத்த 


விளம்பிறை வேலி யன்மால் ரக்கற் 


கன்ன நடந்த வேகம்ப வாசன் 


பிரம்மா 


86 


வளம்படு. மானந்த ருத்தி ரேசன் 


வந்தடி தாழிற் பொறுப்ப னென்று 


விளம்படு தீவினை செய்ய றீர்ந்த 


கைதையம் போதிவைக் கண்டு கொள்ளே 


( 79 ) 


இதன் பொருள் 


நெஞ்சே குருபகவானுக்குத் தவறு செய்த சந்திரனைச் சடையில் 
தாத்தவனும் இராவணவ க்கு அருள் செய்தவனம் திருவேகம்பத்தில் வீற்றிருபலனும் 


வளமை மிகுந்த ஆனந்த ருத்தரேசத்கள் வீற்றிருப்பவனுமாகிய பெருமாடைத்தில் 


அணுகி அவள் திருவடிகளில் பவிந்தாள் நாய் செய்த தீய வினை களெல்லாம் 


பொறுத்தக் சொல்வான் என்றெ எண்ணி பொய்சாட்சி சொல்லிய தாழம்பூ 


அடைந்த தீமையை எண்ணிப்பார் ஆன சயால் உனக்கு சொல்ல வேண்டுவது 
ஒன்றுளது இறைவனிடத்தில் எப்பொழுதும் உன்மையைப் பேசவேண்டும் என்பதைத் 


தெரிந்து கொள் . 


கொள்ளக் குறையா வளத்தி னோங்குங் 


கோலத் திருக்காஞ்சி வைப்பின் வைகு 


மல்லெழி லானந்த ருத்தி ரேசத் 


தடிகள் கழிய விழந்த வெல்னை 


தள்ளலை யாளர சர்த்து யாருந் 


தாழ்ந்தவெள் ளென் புபைந் தோலு மற்றும் 


விள்ளவை யாத லறிந்து ளார்க்கு 


( 80 ) 


மெய்ப்புக ழாக விளங்கிற் றன்றே . 


8 


இதன் பொருள் 


எடுக்க எடுக்க குறையாத நெளத்தினால் சிறப்பு பெற்றோங்கும் 
அழகிய - திருகாஞ்சி மாநகரத்தில் வணங்கும் ஆனந்த ருத்திரேசத்கள் வீற்றிருக்கும் 
பெருமான் மிகுந்த அன்போடு பணியும் என்னை தள்ளிவிடாமல் சேர்த்துக் 


கொண்டது அவன் சிறப்பினை உணர்த்தம் , 


அவன் திருமேனியால் எலும்புகம் 


கோலம் மற்றும் பல பொருதும் அணிந்திருப்பதை அறிந்து வணங்கும் உம்மை 


அடியார்களுக்கு அவன் திருமேனியில் உள்ளவை அவன் புகழை விளங்குவதாகவே 


காகப்படும் . 


அன்றினான் னான்பரத் தாரழற் கோட்படா 


தன்பி னான்றவர் மூவர் பிழைத்தமை 
இன்றும் வையக மோதிடக் கேட்ட நீ 


யோகொ ளானந்த ருத்திரே சத்தனை 
றன்று மன் பின் வளங்கலை போற்றிலை 


நாடி நன்னலை திண்யை நெஞ்சமே 


யென்று நிற்புறத் தோதிலன் வல்விரைந் 
இன கீக நேர்ந்த நெறிக்கவியங்கடே 


( 81 ) 


இதன் பொருள் 


வலிமையுடைய என் நெஞ்சமே முன்னொரு காலத்தில் ஆனந்த ருத்திரே 
சத்தில் இருக்கும் எம் பெருமால் மப்புரங்களைப் பிரித்து எனத்தபோது 
இறைவனிடத்தில் அன்பு மாறாதிருந்த மூவர் பிழைத்தள்ளதை இக்காலத்தியம் 
உலகத்தவர்கள் சுழவதை நீ கேட்டதில்லையோ ஆதனால் இறைவன் எப்பொழுதம் 
நம்முடவே கலந்திருக் கன்றால் . நீ உள்ளம்போடு இதுகாறும் வனங்கவில்லை 


82 


அவனை போற்றவும் அவனை மிகவும் விறைந்து நீ செல்ல வேண்டிய 


நன்னெறியிலே அவனை வணங்கி நடைபெறுவாயாக . 


விசேடக் குறிப்பு 


| 


நன்னுடைவர் இச்சதர் எரிபிழைத்து 

கன்னுதல் எந்தை சடைத்தலைன் நிறைந்தபின் 
எலவா . இந்திரன் எத்தனையோ பரமர்கள் 
மன்மிசை மால்பவர் மாண்டனர் கான்தோளோக்கம் 


இயங்கு முப்புர மெய்து பொடிப்பதற் 


இயக்க மின்றி யருந்த புடயைற் 


தயங்கு வெற்பு யங்க வெளிக்கொகத் 


சதுர காளந்த ருத்தரே சத்தவன் 


புயங் வாவுவென் வீற்றொள சுண்டவர் 


போது தென்திசை யானுருக் கான்பனே 


வயங்கு மன்னவன் கச் சுடை கண்டவர் 


மறவி பாசம் விளக்கப் பருவரோ . 


( 82 ) 


தன் பொருள் 


இயங்குதவின்றியும் படியும் மேருமலையும் இயங்கும் வகையில் எடுத்ாச் 


சென்று ப்புரத்தைப் பாத்டிப் பொடியாக்கிய வல்லமை வாய்ந்த ஆனந்த 


ருத்திரேஸ் மெருபான் தோல்களில் விளங்கும் திருநீற்றாற கனியைக் கண்டவர்கள் 


88 


தென் திசைக் காவலனாசிய இமய னன் வருத்தம் தோய்ந்த நிலையில் 


காணமாட்டான் . 


அவ்விறைவனின் விளங்குகின்ற இறுக்கிச் கட்டப்பட்ட 


ஆடைகளைக் கண்டவர்கள் இமயனின் பாசத்தால் கட்டுப்பட மாட்டார்கள் . 


விசேடக் குறிப்பு 


உந்தியின் மேல் அசைத்த கச்சில் 
அழகு கண்டால் பன்னை கவ்கொண்டு காண்பதென்ன 


( ชม นก 


கோயிற் திருப்பதிகம் ) 


படுவ தோன்றில்லை என்பமல் லானெடும் 


பௌதி கத்திடைப் பன்பனைஞ் சேயது 


விடுவ தேவிடுத் தாலெமிழ் காஞ்சியின் 


மேவு மானந்த ருத்திரே சத்தனைத் 


தொடுவ தாம்பய னெய் குறு மெய் ஓறிற் 


சூழ்ந்த வில்வினை மூலம் வத்தொடுங் 


கெடுவ தாமாவ கெட்டிடி னெய் தமாற் 


கேடி லாப்பர மானந்த வெள்ளமே 


( 83 ) 


இதன் பொருள் 


என் பன்பு மிக நெங்சமே இவ்வுலகில் இன்பம் அல்லாமல் அனுபவிப்பது 


வேறுஒன்றுமில்லை , ஆதலால் இன்பங்களை விட்டொழிக்க வேண்டும் . அழகிய 
காஞ்சியில் விரும்ப வீற்றிருக்கும் ஆனந்த குத்திரேஸ்வர பெருமானே . நம்மை 
அடையும் பொருட்டு நீ அடைந்து வணங்க வேண்டும் , அவ்வாறு அவனருள் 
நம்மை அடையுமானால் நம்மை சூழ்ந்தவர்களை ஆற்றல் மிக்க ஆணவம் 


8 


முதலாய மும்மலங்ககும் அடங்கி கெட்டொழியும் அவ்வாறு மலங்களில் 


கேட்டைந்தால் நம்மிடம் அழிவில்லாதததான பரமானந்த வெள்ளம் 
வந்தடையும் . 


வெள்ளம் பத்த விரிசடைக் கற்றையும் 


வெண்பொடி டித்திகழ் பாலமும் பாலத்துக் 


கள்ளம் பத்த கதிர்க்கன் னோக்கமுங் 


கதித்த டேரருட் பார்வை முகங்கள் 


மள்ளெ பிற்கறைக் கண்ட மாதடை 


யாளம் வைத்த மருமக் குறிகளும் 


வள்ள வானந்த ருத்திரே சத்தவன் 


மலர்ப்ப தமும்வ யங்குவ வெங்குமே 


( 84 ) 


2 


இதன் பொருள் 


ஆனந்த ருத்திரேசத்கள் வீற்றிருக்கும் வள்ளலாகிய எம்பெருமான் 
திருச்சடையில் கங்கை பொதிந்திருக்கிறது . திருமேனியில் திருநீறு திகழ்கிறது . 
திருமேனியில் ஒளிவீசும் திருக்கண்களும் அவற்றில் வெளிப்படும் அருள் நிரம்பிய 
திருப்பதர்வையும் கழுத்தில் ஆலகல விசமும் எம்பெருமாப்பு தழலியதால் 
உண்டான வளைத்தரும் முலைத்தமும் புகரும் தாமரை போலும் திருவடிகளும் 
எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கின்றன . 


90 


எங்கு நின்றுல கோம்பு இறைவன் 


யென்னு யிர்க்குயி ராசிய வின்பனைப் 


பொங்கு பேரரு வல்கும் புராணலைப் 


போகு கோட்டியில் வெள்விடைப் பாகனைக் 


கங்கை வேனி தாத்த கடவுளைக் 


காஞ்சியானந்த ருத்திரே சத்தனை 


யங்கை யாமல் கத்களி போவை 


வருளினாற் கண்டு கொண்டன மென்பவே 


( 85 ) 


இதன் பொருள் காஞ்சிமாநகரத்தில் ஆ 


காஞ்சி மாநகரத்தில் ஆனந்த ருத்திரத்தில் வீற்றிருப்பவனே 

எவ்விடத்தி 
விருந்தம் உலக உயிர்களைக் காபாற்று சின்ற இறைவனும் என் உயிருக்குள் 
உயிராக நின்று இன்பத்தைத் தருபவனும் பொங்கி வழியும் பேரருளை அளகடும் 
பரம்பொருளானவனும் விரைந்து செல்லும் வெள்ளிய இடையில் பாகனாக 
வளங்குபவனும் கங்கையைத் தம் சடையில் தரித்துக் கடவுளும் ஆகிய சிவபெருமானே 
அவன் அருளினால் அங்கையில் நெல்லிக்கனி போல் எளிமையாக நான் கண்டு 


கொன்டேன் . 


விசேடக் குறிப்பு 


காவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி 
நவைரம் நாயேர்க்கு அருளினை போற்றி 


H 


திருவாசகம் போற்றி - திரு அகவல் . 


9 / 


என்பு கன்டொறு மீது நமக்குமவற் 


தெய்து மேயென வும்பர் கலங்குவார் 


வன்பினார்ந்த கபாலங்கள் கண்டொறும் 


மாலும் வேதனும் மல்கை யேங்குவார் 


முன்பன் னோர்கள் புகும்பொழு தையனே 


மூா மாமணிப் பேரணி தோற்றிடாய் 


தென் பிறங்கிய காஞ்ச வளம்பதி 


சிவஜறு மானந்த குத்திரே சத்தனே . 


( 86 ) 


இதன் பொருள் 


தென்றல் காற்று வீசும் வளப்புமிருந்த காஞ்சி மாநகரத்தில் பொருந்தியுள்ள 
ஓனந்தருத்திரத்துள் அமர்ந்த பெருமானே . தங்கள் முன்பு தேவர்களைப் புகும் 
போது தங்கள் திருமேனியால் எலும்புகளைக் காணும்போது நமக்கு இறு தகாலம் 
வந்துவிடுமோ எனக் கலக்கம் அடைவார்கள் திருமாலும் பரம்மாவும் தாங்கள் 


முன் வரும்போது வல்லமையால் தாங்கள் கையில் பெற்றுள்ள கபடத்தைப் 


பார்க்கும் போது அவர்க்கும் மனம் கலங்கிப் போகிறார்கள் . ஐயனே ! 
எனக்குப் பெருமைமிகுந்த அழகிய திருவுருவத்தைக் காட்சியாக தந்தருள 
வேண்டும் . 


சிவஜுவ மானந்த ருத்தரே சத்தனே 


தெய்வ வானி நதிக்கரை வாசனே 


யவன லூர்தி விழிக்குச் சலந்தர 


ஓடலம் போழ்ந்த திகா யளித்தவா 


கவன வாம்பா குத்து மற்று நிறீ 


காத லாற்றொழ வார்க்கருள் என்றனை 


72 


பவன வேகமும் பற்பட் முற்படு 


பாய விடை வைத்த பண்பு தெரிக்கவே 


( 87 ) 


இதன் பொருள் 


ஆனந்தருத்திரேசத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானே . 


தெய்வதன்மை 


பொருந்திய வேகவிதியாகிய வாணி நதிக்கரையில் வாசம் செய்பவுனே . 


கருடன் மீது ஊர்ந்து செல்லும் திருமாலுக்குச் சலத்தரன் உடலை அழித்த 


சக்கரத்தைக் கொடுத்து அருள் செய்வனே , 


வானவீதியில் செல்லும் 


குதிரையைச் சோறுக்கும் யானையைச் சந்திரனுக்கும் அன்பு மீன ர்ந்து அவர்கள் 
தொழுதலால் அருள் செய்தவனே . காற்று வேகமும் பிற்படும் படியாக 
விடையின் மீற இவர்ந்து முற்பட வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டுகிறேன் . 


தெரிக்க மாகம் மாமறை யாதியத் 


தெய்வ போக கர்ச்சி யொழுக்கமும் 


பார்க்கும் பாச மாக்கு நெறிகளும் 


பண்ண வர்க்கதி காரத் தொடர்ச்சியும் 


வாக்கு மெய்ப்புகழ்க் காஞ்சி வலம்பதி 


மேவு மானந்த ருத்திரே சத்திறை 


தாக்கும் பேராக லாற்றிரு மேனியைத் 


தாக்கி லானெவி லாம் வகை யில்லையே 


( 88 ) 


இதன் பொருள் 


உண்மையில் புகழ் நிரம்பிய வளப்பம் மிகுந்த காஞ்சியும் பகுதியில் 


93 


- 


ஆனந்தருத்தி ரேசத்கள் மற்றிருக்கும் எம்பெருமான் தம் அடியார்களுக்கு 


நான்கு வேதங்களும் ஆகாயங்களும் அறிந்து கொள்ளும் ஆற்றலையும் 


தேவலோகத்தில் இன்பம் அனுபவிக்கன்ற நிலையும் ஒழுக்கமும் பாதங்களிலருந்து 
விடுபடும் நெறிகளும் இந்நாட்டை ஆளும் அதிகாரமும் கொடுத்தருள் செய்கின்றான் . 
அவனது மிகுந்த அருளால் புகழுடைய உடம்பை அடையலாம் என்றால் 
அது முடியும் வேறு வகையில் அடைய முடியாது .. 


இல்லை யானமக் கென்று வெறுக்கை மிக் 


யெய்தி கார்களை யெண்ணி யிரங்கிநீ 


யல்ல விற்றனை சின்றனை நெஞ்சமே 


யவர்க ளோபண்டை நல்வினை யாற்றினார் 


செல்ல லாமிலகை தீவினை முன்பு 


செய்தொ ழிந்தனை தெய் வதக் காஞ்சியின் 


மல்ல லானந்த ருத்திரே சத்தனை 


வழுத்து மேலை வளத்தினை யாவையே . 


( 89 ) 


இதன் பொருள் 


நெஞ்சமே இப்போது பெரும் செல்வம் எய்தி உள்ளவர்களைப் பார்த்து 
நீ யே ங்கு அன்றாய் அவர்களோ முக்காலத்தில் நல்வினை செய்ததனால் இப்போது 
இதை அடைந்திருக்கிறார்கள் . நாம் பெரும் செல்வம் அடைய வில்லையே என்று 
ஏங்குகிறாய் நீ முக்காலத்தில் தீவினை செய்ததால் இப்போது மன்பத்தை 


அனுபவிக்கிறாய் . 


தெய்வத்தன்மை பொருந்தி காஞ்சி மாநகரத்தில் வளப்பம் 


மிகுந்த ஆனந்த ருத்தரேசத்துள் வீற்றிருக்பவனை உளமாறப் போற்றி வணங்கினால் 


விரும் புறவியால் எல்லா விளங்களையும் நீ அடைவாலி . 


44 


சொல்லடைவு 


அகந்தை - 1 


அடியார் 


10.30 


அடியவர் 


23 


அருக்குமலம் 


66 


அருத்தேன் : 38 


அண்னல் 


28 


அம்மா 


75 , 30 


அம்மை 


7 


அமலன் 


34. 47 


இஅமலற் 


50 


அமிழ் 


34 , 44 


அழுத்தினான் 


59 


அயலவர் 


37 


அறவழப்பொது மகள் 


2928 


அருவாய் 


அருளினன் 


34 


அறக்கன் 


60 


அறியாமை 


7 


அறிவாய 


32 


அறிவிரண்டு 


33 . 


அறுவதிசெய் 


45 


அன்றதாய் 


36 


அன்றினார் 


81 


அன்பு 


12 , 32 


அன்னை 


10,22 


ஆகமேத்திய வானந்தடரு 


30 


ஆட்சி கொண்டருளானந்தன் -29 


35 


ஆலம் பத்தொளிர் 


25 


32 


ஆவியருள் 


51 


ஆட்டத்தி 


44 


ஆள்வது 


32 


ஆனந்த ருத்திரேசன் 


10 


இமையோர் 


ஆனந்த நாயகன் 


இறை யோன் 


23 


39 


இடும்பைநோய் 


இவர் முடித்த 


16 


இரங்க 


32 


1.1 


இருட்புல் இஜருக்கும் 


இருன் 


இருள் 


34 


2 


இதலைவர் 


10 


இந்திரன் 


ระ 


இம்மை 


இவரிமுகம் 


8 


இளம் பிறை 


79 


இறு முடல் 


45 


இளமதி 

42 
இன்பத்துறை 
உடல்பொருள் 


63 


இன்னல் 


19 


2 


உதவுநாதன் 


59 


உந்தி 


28 


28 


உபகாரம் 


45 


உள்ளகம் 


28 


உளபேதை 


36 


உயர்ப்பியாது 


- 7 


உய்ந்து மல்லான் 


1 


உறுநாள் 


உறைவான் 


உரமலம் 


50 


எங்ஙனம் 


27 


ண்டோளன் 


26 


எந்தாய் 


13 


எம் பிரான் 


37 


எரிவை 


2 


எழில் ஏகம்பம் 


56 


ஏகம்பவாவன் 


56 


23 


ஏதம் 


15 


ஏர் 


55 


எர்கொள் 


81 


ஐயனை 


53 


ஓட்டம் 


23 


56 


ஒழிகாதல் 


கச்சபேசம் 


கச்சுடை 


82 


கதுவாது 


42 


கடன் 


37 


கடலே 


63 


கடும்பசி 


ந 17 


கடைக்கணி 


10 


கண்டகலா 


5 


கண்கினை 


27 


காவற்று 


4 


53 


கபாலத்தான் 


8 


கமலம் 


கமலபாதம் 


20 


காசு 


- 62 


கரத்து 


29 , 65 


கருதாவினை 


67 


கருனை 


17 


கரும்பு 


17 


கருற்று - 47 


16 


கல்லரத்தம் 


24 


கலன் 


78 


கவய நூறி 


கவர்பொருள் 


20 


கவற்றி 


43 


படிற்றாள் 


67 


கழிக்காக 


39 


கழிகாதல் 


48 


கழுவாய் 


4 


களை 


40 


கன்மம் 


54 


காக்கும் - 


39 


காசினி 


75 


காட்சி 


29 


காடு 24 


காப்பு - 17 


காமகோட்டம் 


58 


காமப்பிழை 


17 


காரைகாடு 


56 


காரோணம் 


56 


காவம் 


காவன் 


61 


காவலர் 


71 


75 


காற்றொளிமேணி 
குடியேற்றி 29 


( 


காழ்வினை 


11 


குகைக்குள் அ 


25 


- 61 


தமைத்தான் 


54 


குருப்பிழை 


79 


குருவை 


41 


33 


குருஉ மனிதன் 


54 


குவலயம் 


குலம் - 70 


குழால் 


23 


குழைக்கழல் 


30 


குழாறிகள் 


33 


குறிகொன் 


சுட்டம் 


23 


கு நான் 


53 


கத்தான் 


56 


கவிளம் 


கைகா 


கைதயம் 


79 


46 


கொட்புறல் 


32 


கொடியிடை 


கொழுந்து 


36 


66 


கொழமனிதன் 


சோட்டம் 


- 23 


கோட்பட்டாய் 


கோனை 


60 


கேன் 


25 


கோலம் பத்தொஷர் 


5 


கோலநாள் 


91 


கோலம் 


கோலமிடல் 


50 


சாயை 


43 


சலந்தான் 


87 


சலம் 


36 


சால 


52 


* தடர் 


23 


சந்தை 


25 


சிலைவன் 


9 


சிவபரம் 


39 


சிறுவர் 


35 


சீசீநின் 


5 


சுக்கிலம் 


3 


செஞ்சடை 


25 , 27 


செம்மன் 


7 


செம்மை 


7 


33 


செறியொன் 


33 


செறிக்கும் 
சென்றடி 


35 


சென்னி 


60 


35 


சேயரி 


2 


சேதகப் பொருள் 
சேர்ந்தோங்கு 


3 


சேல்விழி 


72 


சேற்றிடை 


6 


. 


சூலம் 


60 


சோதி 


10 


ஞாட்புக்கை 


57 


தடங்கள் 


65 


தத்துவன் 


54 


தந்தை 


1. 54 


தமியேன் 


40 


88 


தாக்கிலான் 


40 


தளைய வீழ் 


தசக்களை 


18 


தாண்ட 


20 


தாசிலர் 


76 


54 , 69 


தாய் 


தாழ்வது 


11 


தாவினை 


40 


திகார் 


32 


தன்கொடி 


திருக்கோட்டி 


28 


தண்டேர் - 11 


திருநீற்றால் 


47 


திருப்புகழ் 

6 
திருவருட்டிறம் 


திருமான் 


10 


திருவருள் 


43 


திளைபெருங்கருனை 


23 


தீர்த்திடுமானந்த 


தீர்வு 


37 . 


87 


தீவினை 


மை 


- 7. 52 , 79 


98 


. 


அசில் 


35 


அறக்கம் 


32 


அறவனந்த 


9 


துறவோர் 


46 


தொண்டல்கு 


4 


தெய்வச்சூழல் 


73 


தொல்லுலகத்தவர் 


74 


தேசொலித்தேரை 


76 


தேரானந்தவெருகொன 


29 


தேவர்தேன் 


52 


தொல்லை 


தொழுதேத்தும் 


22 


நகை 


38 , 61 


நசனை 


5 


நஞ்சு 


74 


நந்தவனம் 


31 


நலத்தகை 


52 


நல்வினை 


6 


நல்லானந்தம் 


5 


நாங்களங்கம் - 


24 


நன்றருள் 


77 


நாட்டம் 


23 


நால்வர் 


50 


நாற்றவுடல் - 5 


நான்மறை 


63 


நிகர் 


26 


நில் மலர் 


36 


நிலவு 


25 


நிறை 


27 


நிறையோல் 


26 


நீர் 


16 


நீரால் 


15 


நீலம்பூத்தொளர் 


25 


3 


நெஞ்சகம் 


5.7 


நெஞ்சம் 


27 


நெருப்பு 


16 , 52 


81 


நெற்றிக்கள் 


நுதற்கள் 


62 


நூ எழுத்த 


50 


67 


பன்னை 


பசுபதி 


35 


பனகடப்பா 


57 


பன்பு 


12 


பதயேன் 


48 


பந்திவீட்டிரை 


-60 


பயிற்றின் 


35 


பசியில் - 65 


பாசன் 


30 


பரம்பானை 


52 


பரல் 


47 


பல்சி - 12 


பலவாய் 


36 


பவமறை 


91 


பொல்னிமை 


56 


பொன் ஒருவான் 


13 


பொல்லுலகு 


- 


71 


போகத்துறங்கு 


35 


போகமும் 


31 


போகம் 


30 


பேதை 


பேரறிவு 


33 


பேரின்பதடம் 


பைங்கட் 


53 


| 


பைந்தோல் 


80 


மைம்பன் 


8 


பைய ரவப்பலினான் 


53 


பெளதிகம் 


83 


மஞ்சனை 


5 


மஞ்சிறை 


5 


மச்சை 


3 


மடநெஞ்சே 


21 


மடமை 


51 


மடலார் 


70 


மண்டிகம் 


8 


மனி 


5 


- 


மணிக்குன்று 


64 


மணிகண்டன் 


30 


மனிக்குறங்க 


13 


மனத் தேரான் 


50 


மயானத்தமனி 56 


மரங்கள் 


46 


மருமக்குறி 


84 


மல்லாக்கிய 24 


மலக்கோட்டம் 


22 


மலர்ப்பொழில் 


31 


மலமாயை 


54 


மலமாத்தாங்க 


59 


மலர்த்தடம் 


2 


மவ்லவி 


58 


மவிழ்ந்த 


25 


மற்றெழில் 


82 


மறபாசம் 


மறை முழக்கறா 


27 


53 


மழவெள்ளேற்றான் 


31 


மழை 


மளிப்புலைனான் 


21 


மன்றல் 


மனம் 


23 


மனமாதி - 57 


38 


மாசுனான் 


மாட்சி 


29 


1pm 


மாண்டது 


20 


மானக்கம் 


57 


மாதர் 


3 


மாதரார் 


55 


மாப்பிடை 


மாமலரான் 


21 


மாமன்ற 


88 


மாய் வன 


42 


மாயாவுருவம் 


69 


மார்பன் 


9 


மாலத்தன் - 


மாலாக்கை 


60 


மாஓங்கமலனும் - 14 


மாலை 


17 , 24 


மாவடி 


57 


மிடற்றான் 


47 


மின்னினேனிடை 


- 


22 


முக்கட்கரும்பு 


72 


முக்கண்வள்ளல் 


58 


மூகவன் 


71 


முகாபோது 


முனகக்குஞ்சோலை 


6 2 


முடைமேன 


முண்டகம் 


1528 


முண்டகன் 


10 


முத்திமை 


1 


முதுமனை 


43 


முப்புரம் 


9 , 82 


முலையல்ஆன் 


3 


முனைத்தமர் 


72 


முறிமேனி 


முன்றலை 


77 


முன்னவன் 


54 


முனிந்து - 1 


மூலமலம் 


43 


முத்திரம் 


3 


முதுரானத்த 


12 


வ 


34 


மூழ்கி - 


2 


மூன்வது 


73 


மெல்கவல் 


2 


மெய்ப்பொருள் 


24 


மெய்ப்புகழ் 


மெய்கமை 


79 


மெல்ல 


5 


மைந்தன் 


- 


1 


யண்டியோகிய 


57 


மையெழுதி 


55 


89 


யந்தலயீழ் 1 


யல்வவிற்று 


யாக்கை 


19 


29 


யாத்தனன் 


23 


யே கமாயி 


30 


வகைமொழி 


19 / 


|| 


வடம்பட்டி 


- 


55 


வன்காடு 


1. 36 


வதன நகை 


3 


வயக்குதி 


14 


வயமே 


9 


வயின் வயிறு 


11 


வரங்கள் 


வலக்கரம் 


50 


வளம்பதி 


86 


வளம்கிறந்து 


31 


வளரா நிற்ப 


வயந்தொறும் 


- 67 


* 


வன்றிசை 


27 


வாசுகி 


9 


வாட்கள் 


3 


வாந்தி 


87 


வான்படுபொழில் 


39 


வாயுருகி 


36 


வார்ந்தகடை 


72 


வால் 


50 


வாழ்வு 


4. 10 


பரளிராலி 


60 


வானமிழ்து 


5 


விசிற்கிறவன் 


60 


விசும்பு - 61 
விட்புடை 29 


விடங்கன்றன் 


வடமிடற்றடக்கு 


- 


- 38 


விட 


வீட்டு 


22 , 30 , 51 


விங்கால்வா 


72 


னொளி 


வினர்பொழில் 


வம் பவன் 


12 


விரிபுகழ்ப்பதம் 


28 


3 


விருப்பு 


வில்லுமேந்தா 


76 


விழங்கப்பட்டொ 


34 


வில்லழத்தி 


24 


விழிகவிழ்த்த 


51 


விழிமடவார் 


5 


25 


விழியமை 


80 


வள்ளலை 


68 


விளபரம் பொழில் 


விளைமதுபொழில் 


9 


cell செலம்பு 


( 02 


வினை 


31 


வீட்டிடை 


30 


வினைவனமீட்டு 


32 


வீனல் 


45 


வென்னிறு 


72 


வென்பொடி 


வெண்பதி 


24 


வெண்மதி 


58 


வென்பொடி 


84 


வெங்கிற்றொளி 


82 


வேதியன் 


54 


வெரீஇயினர் 


50 


வெருருவல் 


வெருவு 


51 


வெள்விடை 


35 


வெள்ளம் 


27 


வெற்கதிர் 


8 


வேலியானந்தம் 


16 


வேத்தியல் 


75 


வேதனை 


37 


வேந்தர்கள் 


75 


வேயின் தோள் 


54 


வைகள் 


வைசந்தம் 


71 


வைதவன் 


வையகம் 


18 , 81 . 


துனை நூற் 

நூற் பட்டியல் 


to3 
ம 


துனை நூற் பட்டியல் 


காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் ஓர் ஆய்வு . க . ரத்தினம் , பிஎச்.டி 
பட்ட ஆய்பேடு . உலகத் தமிழாராய்ச்ச நிறுவனம் , சென்னை 1986 


சுவடிஇயல் ஓர் ஆய்வு , u . சுப்பிரமணியம் , பிஎச்.டி . பட்ட ஆய்வேடு 

உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , சென்னை 1985 


. 


பரத்தையர் மாலை , பதிப்பாய் வேடு . சி . காந்தி , உலகத் தமிழாராய்ச்சி 
நிறுவனம் , சென்னை , 1988 . 


நூல்கள் 


அந்தாதி இலக்கியங்கள் , பி . கலிய பெருமாள் , 


அருணாசலப் புராணம் 


ஆனந்த ருத்திரேஸ்வரர் வண்டு விடு தூது , கச்சியப்ப முனிவர் , 


ஆனந்தருத்திரேஸ்வரர் பதிகம் 


சிவஞான முனிவர் , 


இலக்கணத் தொகை- யாப்பு - பாட்டியல் , ச.வே. சுப்பிரமணியன் , 

உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் , சென்னை 1983 . 


கந்தபுராணம் கச்சியப்ப சிலக ராய சுவாடிகள் . ஆறுமுக நாவலர் ( பதி . ) 

எட்டாம் பதிப்பூ , சென்னை . 1952 


14 


கலை களஞ்சியம் , செ.சி.நூ .பதி . கழகம் , சென்னை , 1969 


கழக தமிழ் அகராதி . கழக புலவர் குழு . சை.சி. , கழகம் , சென்னை 


காஞ்சிபுராணம் சிவஞான முனிவர் . தமிழ் அச்சகம் , திருமேற்றளி படலம் , 


1964 


சிவஞான போதம் மூலமும் உனிரயும் , ஒளவை சு . 

ஒளவை சு . துரைசாமிப் பிள்ளையவர்கள் 
அ அண்ணாமலை பல்கலைக் கழகத்தாரால் வெளியிடப் பெற்றது , சிதம்பரம் , 


1964 


சிவபராக்கிரமம் 


சிற்றிலக்கிய சிந்தனைகள் 


5. முத்துராசன் , 


சிற்றிலக்கிய சொற்பொழிவு , ஐந்தாவது மாநாடு கழக வெளியீடு 


சிற்றிலக்கிய செல்வம் , ப கலியபெருமாள் , 


சிற்றிலக்கிய திறனாய்வு 


. 


செந்தமிழ்ச் செல்வி , சிவஞான முனிவர் . 1902 


1S 


தண்டியலங்காரம் . சுப்பிரமணிய தேசிகர்உரை . சை . சி . ர . கழகம் . 


சென்வன , 1977 


தமிழ் இலக்கிய வரலாறு , சி . பாலசுப்பிரமணியம் , 


தமிழ் இலக்கிய வரலாறு 


மு . வரதராசனார் 


தமிழ் இலக்கிய வலகயம் வடிவும் , ச.வே. சுப்பிரமணியன் , தமிழப்பதிப்பகம் , 


சென்னை , 1984 


தமிழக மக்களும் வரலாறும் பண்பாடும் . கே . கே . பிள்ளை . த.நா. பா . நிறுவனம் 


. 


தமிழ் நாடு 


திருக்குறள் பாமேலழகர் உரை . நும்பொருள் மாலை 


இ . சுந்தரமூர்த்தி , 


தேன்மொழி நூ லகம் , சென்னை , 1948 


திருப்புகழ் அருங்கிறநாதர் , சை . சி.நூ . கழகம் , சென்னை . 1964 


திருவாசகம் , எஸ் . இராஜம் . வெளியிடு , சென்னை . 1956 


திருவிளைய பாடற் புராணம் , உ.வே. சாமிநாதையர் , 

வ . சாமிநாதையர் , கேசா அச்சக்கடம் , 


சென்னை , 1927 


| DO 


தேவாரம் , ஞானசம்பந்தர் , போபாலய்யர் ( பதி , ) புதுவை பிரஞ்சு 

நிறுவனம் , பாண்டிச்சேரி , 1984 


மா 


தேவாரம் , ஜாம் திருமுறை , சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிச் செய்தது 
திரு . கி.வா. ஜகந்நாதன் , கலைமகள் ஆசிரியர் 

கலைமகள் ஆசிரியர் , சென்னை , 1982 


தேவாலிக புராணம் , மாம்பலக்கவுச் சிங்க நாவலர் , ஒன்னைய கவுடர் ( பதி . 


செசென்னை 


எஸ் . கனககபாபதி 


தொல்காப்பியம் பொருளதிகாரம் ( நச்சினார்க்கினியர் ) , 
பீல்ளை ( பதி . ) சென்னை , 1934 


பிங்கல நிகண்டு பிங்கல முனிவர் . 


பொய ( யுரானம் , சை .சி.நூ , கழகம் , சென்னை , 1968 


ராகம் , 


ஸ்ரீகாளத்தி புராணம் . வே . சாமிநாதையர் , வைஜயந்தி அச்சுக் கூடம் , 


சென்னை , 


1912 


